தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ : 33 


தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌-2005 
TAMILNADU INSCRIPTIONS - 2005 





தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌-2005 
TAMILNADU INSCRIPTIONS - 2005 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌ க. அருள்மொழி, இஆப, 
ஆணையர்‌ 


பதிப்பாசிரியர்கள்‌ 
முனைவர்‌ சு. இராசகோபால்‌ 
முனைவர்‌ ஆ. பத்மாவதி 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
எழும்பூர்‌, சென்னை- 8 
2008 






முதற்பதிப்பு 
வெளியீட்டு எண்‌ 


அச்சிட்ட தாள்‌ 


தாள்‌ அளவு 


படிகள்‌ 


பக்கங்கள்‌ 


2008 
201 


மேப்லித்தோ 
டபுள்‌ டெம்மி 1) 16 


500 
284 


© தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 


தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ - 2005 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ : முனைவர்‌ ௧. அருள்மொழி, இஆப, 
ஆணையர்‌, தொல்லியல்‌ துறை 


பதிப்பாசிரியர்கள்‌ : 


விலை : ரூ. ௪ 


அச்சிட்டோர்‌ : 


பின்‌ அட்டை : வேளுகுடி உருத்திரகோடீஸ்வரர்‌ கோயில்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ கல்வெட்டு. 


முன்‌ அட்டை : களப்பாள்‌ ஆனைகாத்த பெருமாள்‌ என்ற 
கஜேந்திர வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ விமானம்‌. 


முனைவர்‌ சு. இராசகோபால்‌ 
முனைவர்‌ ஆ. பத்மாவதி 


10 3- 00 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 


தமிழ்‌ வளர்ச்சி வளாகம்‌ 
எழும்பூர்‌, சென்னை - 600 008. 







பதிப்புரை 
தமிழகத்தின்‌ தொன்மைச்‌ சமூகம்‌ அதனுடைய சமயம்‌, பொருளாதாரம்‌, அறிவியல்‌, 
கலை, வரலாற்றை அறிந்து கொள்ள நமக்குத்‌ தந்துள்ள தரவுகளில்‌ முதன்மையானவை 
கல்வெட்டுகளாகும்‌. தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை கடந்த 42 ஆண்டுகளாக 
இக்கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்துப்‌ பதிப்பித்து நூல்களாக வெளியிட்டு வருகிறது. 


பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டத்தில்‌ 1979, 1980-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின்‌ ஒரு பகுதி இத்தொகுதியாக அமைந்தள்ளது. இவை 
இன்றைய திருவாரூர்‌ மாவட்டத்தில்‌ அமைந்துள்ள மன்னார்குடி, நீடாமங்கலம்‌ 
வட்டங்களைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 1997-இல்‌ திருவாரூர்‌ மாவட்டம்‌ புதிய மாவட்டமாக 
உருவாக்கப்பட்ட பிறகு அதில்‌ வலங்கைமான்‌, குடவாசல்‌, நன்னிலம்‌, நீடாமங்கலம்‌, 
திருவாரூர்‌, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய வட்டங்கள்‌ உள்ளடங்கியுள்ளன. 
இவற்றில்‌ நன்னிலம்‌, திருத்துறைப்பூண்டி வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ ஏற்கெனவே நான்கு 
தொகுதிகளாக இத்துறையால்‌ வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

இத்தொகுதி இத்துறையில்‌ முன்பு சிறப்பு ஆணையராகப்‌ பணியாற்றிய முனைவர்‌ 
தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ அவர்களால்‌ நிரல்‌ செய்யப்பட்டிருந்தது. 

இத்தொகுதியில்‌ 135 கல்வெட்டுகள்‌ உள்ளன. பல துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுப்பாக எண்ணிடப்பட்டுள்ளன. இவை பத்தாம்‌ நூற்றாண்டு முதல்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டு வரையிலானவை. 


இக்கல்வெட்டுகளில்‌ நாடு, வளநாடு, கூற்றம்‌, சீர்மை, மாகாணம்‌ முதலிய நிர்வாகப்‌ 
பிரிவுகள்‌: ஆறு, குளம்‌, ஏரி, வதி, வாய்க்கால்‌ போன்ற நீர்பாசன வசதிகள்‌; கைக்கோளர்‌, 
சங்கேதிகள்‌, சமயப்‌ பெருமக்கள்‌, சமய மந்திரிகள்‌ முதலிய சமூகப்‌ பிரிவுகள்‌; கொட்டா 
காரம்‌, பண்டாரம்‌ முதலிய கருவூலங்கள்‌; ஓலை, கைஓலை, கைச்சம்‌, பிடிபாடு, 
புனபிரமாணம்‌ முதலிய ஆவணங்கள்‌; ஊர்க்‌ கணக்கு, நாட்டுக்‌ கணக்கு, மத்யஸ்தன்‌, கர 
விதி முதலிய கணக்கு அலுவலர்கள்‌; பண்டாரக்‌ காசு, குடும்பு கூலி, குதிரைக்‌ காணிக்கை, 
இறை முதலிய வருவாய்ச்‌ சொற்கள்‌ என்று பல்வேறு கோணங்களில்‌ பண்டைய 
சமுதாயத்தை அறிந்து கொள்ளும்‌ தரவுகள்‌ உள்ளன. இதுபோலவே ஏராளமான சமயச்‌ 
செய்திகளும்‌ இவற்றில்‌ உள்ளடங்கியுள்ளன. இச்செய்திகள்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌, தமிழக 


வரலாற்றிற்கும்‌ வளம்‌ சேர்ப்பனவாக உள்ளன. 


இத்தொகுதிக்‌ கல்வெட்டுகள்‌ இத்துறைக்‌ கல்வெட்டாய்வாளர்கள்‌ அமரர்‌ செ.போசு, 
அமரர்‌. ௮. இராசேந்திரன்‌, திரு. பொ. இராசேந்திரன்‌ ஆகியோரால்‌ 1979, 1980-ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ படியெடுக்கப்பட்டவை. அமரர்‌ செ.போசு இக்கல்வெட்டுகளை முதல்‌ 
வாசிப்புச்‌ செய்திருந்தார்‌. முனைவர்‌ ஆ. பத்மாவதி, முனைவர்‌ சு. இராசகோபால்‌ ஆகியோர்‌ 
பதிப்புப்‌ பணியை மேற்கொண்டனர்‌. இந்நூல்‌ வெளியிடப்‌ பெரிதும்‌ துணை நின்ற 
கல்வெட்டாய்வாளர்‌ திருமதி. அர. வசந்தகல்யாணி அவர்களுக்கு எனது நன்றியினையும்‌ 
பாராட்டுதல்களையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. அட்டைப்படம்‌ மற்றும்‌ நிழற்படங்கள்‌ 
வடிவமைப்பு செய்து உதவிய திரு. மு.த.ஸ்ரீதரன்‌ அவர்களுக்கும்‌ உளமார்ந்த 
பாராட்டுதல்கள்‌. இந்நூல்‌ இத்துறை அச்சகத்தில்‌ அச்சுக்கோப்பு முறையில்‌ 
அச்சிடப்பட்டதாகும்‌. இப்பணியை திரு. ம. கி. குப்புசாமி, திரு. சி. சத்தியவேலு, 
திரு. மா. ஆ. சங்கர்‌, திருமதி. கோ. செம்மலர்‌, திருமதி. கோ. கீதா, திருமதி. தே. சத்தியவதி, 
திருமதி. ௪. சரஸ்வதி, திருமதி. பா. வசந்தா, திரு. சீ. தாமோதரன்‌ ஆகியோர்‌ செம்மையுறச்‌ 
செய்துள்ளனர்‌. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. தொல்லியல்‌ துறையின்‌ வளர்ச்சிக்கு அனைத்து 
வகையிலும்‌ உதவிவரும்‌ தமிழ்நாடு அரசிற்கு எனது மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றேன்‌. 

தமிழக வரலாற்றுக்குச்‌ சிறப்புச்‌ சேர்க்கும்‌ வகையில்‌ தொல்லியலாளர்‌, பொது மக்கள்‌ 
மற்றும்‌ மாணவர்கள்‌ அனைவருக்கும்‌ இந்நூல்‌ நன்கு பயன்படும்‌ என நம்புகின்றேன்‌. 

அன்புடன்‌ 
(ப 
க, பண்ணை" 268 
(க. அருள்மொழி) 


ஆணையர்‌ 


முன்னுரை 

தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ - 2005 என்ற இத்தொகுதியில்‌ திருவாரூர்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்த மன்னார்குடி, நீடாமங்கலம்‌ ஆகிய வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 135 
உள்ளடங்குகின்றன. இத்துறையால்‌ இதுவரை கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ 32 
வெளியிடப்பட்டுள்ளன. அவ்வரிசையில்‌ இது 33 ஆவது தொகுதியாகும்‌. கல்வெட்டுத்‌ 
தொகுதிகள்‌ மாவட்டங்களின்‌ பெயர்களிலும்‌, வட்டங்களின்‌ பெயர்களிலும்‌, ஊர்களின்‌ 
பெயர்களிலும்‌, வெளியிடப்பட்டு வருகின்றன. இத்துறை முன்னாள்‌ சிறப்பு ஆணையர்‌ 
முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ இஆப, அவர்கள்‌ படித்துத்‌ தயாராக உள்ள உதிரியான ஊர்க்‌ 
கல்வெட்டுகளை ஆண்டு வரிசையில்‌ வெளியிடுவது என்று நிரல்‌ செய்து தமிழ்நாட்டுக்‌ 
கல்வெட்டுகள்‌ - 2004 என்ற தொகுதி வெளியிடப்பட்டது. அதனையொட்டி அவர்‌ நிரல்‌ 
செய்தபடியே இத்தொகுதி தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ - 2005 என்ற தலைப்பில்‌ 
தற்பொழுது வெளியிடப்படுகிறது. 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ பிரிக்கப்படாத நிலையில்‌ அம்மாவட்டத்தைச்‌ சேர்ந்த நன்னிலம்‌ 
வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி |, ॥!, || என மூன்று தொகுதிகளாகவும்‌ இவ்வட்டத்து 
திருவீழிமிழலைக்‌ கல்வெட்டுகள்‌ ஒரு தொகுதியாகவும்‌ திருத்துறைப்பூண்டி வட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ ஒரு தொகுதியாகவும்‌ ஆக ஆறு தொகுதிகள்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 
1997 -இல்‌ திருவாரூர்‌ மாவட்டம்‌ புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்ட பின்‌, 
வலங்கைமான்‌, குடவாசல்‌, நன்னிலம்‌, நீடாமங்கலம்‌, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, 
திருவாரூர்‌ ஆகிய ஏழு வட்டங்கள்‌ உள்ளடங்குகின்றன. இத்தொகுதியில்‌ மன்னார்குடி 
வட்டத்து 20 ஊர்கள்‌, நீடாமங்கலத்து 6 ஊர்களின்‌ கல்வெட்டுகள்‌ ஆக 26 ஊர்க்‌ 
கல்வெட்டுகள்‌ உள்ளன. 

இத்தொகுதியில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ அங்கங்கு தொகுக்கப்பட்டு ஒரு 
கல்வெட்டாக எண்ணிடப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள்‌ 1979, 1980 - ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ படியெடுப்பட்டன. அதற்கு முன்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ 
துறை கல்வெட்டுப்‌ பிரிவாலும்‌ இவ்வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டு இந்தியக்‌ 
கல்வெட்டு ஆண்டறிக்கைகளாக ஆங்கிலக்‌ குறிப்புகளுடன்‌ வெளியிடப்பட்டுள்ளன. அக்‌ 
கல்வெட்டு ஆண்டறிக்கை கல்வெட்டு எண்ணுடன்‌ இத்தொகுதியில்‌ தரப்பட்டுள்ளன. 

இத்தொகுதி கல்வெட்டுகள்‌ கி.பி. 10 -ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 19 -ஆம்‌ 
நூற்றாண்டு வரையிலான சமூகப்‌ பொருளாதார வாழ்க்கை முறையைப்‌ பிரதிபலிக்கின்றன. 
அச்செய்திகள்‌ இங்கு தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 


ஆவணம்‌ : திருமக்கோட்டையிலுள்ள முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ 
கல்வெட்டுகளில்‌ (எண்‌. 11, 12) நிலம்‌ தொடர்பான ஆவணம்‌ தொலைந்து போனதால்‌ 
மீண்டும்‌ ஆவணம்‌ எழுதப்பட்டுத்‌ தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எழுதப்பட்ட ஆவணம்‌ 
'புனப்பிரமாணம்‌' என்றழைக்கப்பட்டதைக்‌ காணலாம்‌. சேந்தமங்கலம்‌ கல்வெட்டில்‌ 
(எண்‌, 1) நியோகபத்திரம்‌ பற்றிய செய்தியும்‌, பெரியகொத்தூர்‌ கல்வெட்டில்‌ (எண்‌. 10) 
கைச்சம்‌ என்ற ஆவணம்‌ பற்றிய செய்தியும்‌ காணப்படுகின்றன. 


கணக்குப்‌ புத்தகம்‌ : வேளுகுடி கல்வெட்டில்‌ சதுர்வேதிமங்கலத்திலுள்ள நிலம்‌ 
கோயிலுக்கு தேவதான இறையிலியாய்‌ வழங்கப்பட்டபோது, சதுர்வேதிமங்கலத்திலிருந்து 
வேறாகப்‌ பிரிந்து குலோத்துங்க சோழமங்கலம்‌ என்ற பெயரில்‌ வழங்கப்பட்டு கோயிலுக்கு 
அளித்த செய்தி காணப்படுகிறது. நிலம்‌ வேறாக பிரியும்‌ போது வேறு கணக்குப்‌ 
புத்தகத்தில்‌ இடம்‌ பெறுவது பற்றிய தகவலை இக்கல்வெட்டால்‌ அறியலாம்‌. இக்கல்‌ 
வெட்டு இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனை, ஸ்ரீ பேரம்பலம்‌ பொன்‌ மேஞ்சருளின ஸ்ரீ 
குலோத்துங்க சோழதேவர்‌' - என்று கூறுவது குறிப்பிடத்தக்கது. 


கோயில்பிரகாரம்‌ சிலைகள்‌ எடுத்தமை பற்றி ... சேந்தமங்கலம்‌ என்ற ஊரிலுள்ள 
பெருமாள்‌ கோயிலில்‌ நம்பிராட்டியார்‌ மற்றும்‌ விஷ்வசேனர்க்கும்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ 
எழுந்த தகவலுள்ளது. பெரியகொத்தூரில்‌ ஒருவர்‌ பலரிடம்‌ இரந்து (பிச்சைபெற்று) 
கோயில்‌ கட்டிய செய்தியும்‌ அங்கு எம்பெருமக்கள்‌ மூவர்க்கும்‌ தனி சந்நிதிகள்‌ அமைத்து 
வழிபாடு நடத்தவும்‌ ஏற்பாடு செய்தமை பற்றிக்‌ கல்வெட்டுகள்‌ (எண்‌. 6, 7, 9) 
குறிப்பிடுகின்றன. 


திட்டச்சேரி (எண்‌. 1) கோயிலில்‌ திருநந்தவனம்‌, பிரகாரம்‌, திருமண்டபம்‌ தானமாக 
அளித்த செய்தி உள்ளது. பெரியகொத்தூர்‌ கல்வெட்டிலும்‌ (எண்‌.1) இதுபோன்ற செய்தி 
காணப்படுகிறது. இவ்வாறு கோயில்‌ மண்டபங்கள்‌, பிரகாரங்கள்‌, திருமேனிகள்‌ எடுத்த 
செய்திகளை மேலும்‌ பல கல்வெட்டுகள்‌ கூறுகின்றன. 


மொத்தத்தில்‌ இத்தொகுப்பில்‌ கி.பி. 12, 13 -ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சமூக 
பொருளாதாரத்‌ தகவல்கள்‌ ஏராளமாகக்‌ காணப்படுகின்றன என்பதும்‌ அது பற்றிய 
ஆய்விற்கு இத்தொகுதி முக்கிய பங்காற்றும்‌ என்பதும்‌ உறுதி. 

பேரிளமையார்‌ : காக்கையாடி கல்வெட்டுகள்‌ சமூகரீதியாக முக்கியத்துவம்‌ பெற்றவை. 
கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இவ்வூர்க்‌ கல்வெட்டுகள்‌, குலோத்துங்க சோழப்‌ 
பேரிளமை நாட்டார்‌, மற்றும்‌ இராஜேந்திர சோழப்‌ பேரிளமை நாட்டார்கள்‌ என்ற வணிகக்‌ 
குழுவினரின்‌ நடவடிக்கைகள்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையாகக்‌ 


காணப்படுகின்றன. அவ்வூர்‌ வெள்ளாளர்‌, மறவர்‌, குடும்பர்‌, ஊர்க்கணக்கர்‌ ஆகியோர்‌ 
இணைந்து செயல்பட்டமை தெரிய வருகிறது. திருவிராமேஸ்வரம்‌ கல்வெட்டுகளிலும்‌ 
(எண்‌. 24, 25) மேலும்‌ பல கல்வெட்டுகளிலும்‌ இதுபோன்ற செய்திகள்‌ 
காணப்படுகின்றன. 


பெரியகொத்தூரிலுள்ள கல்வெட்டொன்று (எண்‌.11) ஊரார்‌ ஒன்று கூடிப்‌ பயிர்‌ 
செய்த தகவலும்‌ அப்போது முற்றூட்டு நிலங்களில்‌ அவர்கள்‌ செய்ய வேண்டிய சேவைகள்‌ 
பற்றியும்‌ குறிப்பிடுகின்றது. 


மடங்கள்‌ : திருவிராமீஸ்வரம்‌ கோயிலில்‌ மடம்‌ ஒன்று இருந்திருக்கிறது. (எண்‌.26). 
அதில்‌ வண்டாழைக்குடையார்‌ என்ற மடாதிபதியும்‌ அவரது சிஷ்யர்களும்‌ இருந்தனர்‌. 
சிஷ்யர்களில்‌ ஒருவர்‌ பஞ்சாக்சரதேவர்‌ என்பதும்‌ தெரிகிறது. அதுபோல அதற்கு முன்னரே 
திருமஞ்சுணப்பித்தர்‌ என்பவர்‌ வாழ்ந்த செய்தியும்‌ உள்ளது. (க.எண்‌.38) இதுபோன்ற 
பல செய்திகள்‌ இத்தொகுப்பில்‌ உள்ளன. 


விளக்குகள்‌ எரியும்‌ நேரம்‌ : கோயிலுக்குத்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்ட விளக்குகள்‌ 
எவ்வளவு நேரம்‌ எரிய வைக்க வேண்டும்‌ என்ற தகவல்கள்‌ திருவிராமீஸ்வரம்‌ 
கல்வெட்டுகளில்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. இரவைசந்தி ஏழரை நாழிகைப்‌ போது, 
(எண்‌. 14, 43, 44,49) சந்தி விளக்கு ஒன்று அர்த்த சாம வழிபாடு முடியும்‌ வரை எரிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ (எண்‌.51) கூறப்பட்டிருப்பதைக்‌ காணமுடிகிறது. மராட்டிய 
மன்னர்கள்‌ சிலர்‌ ஆற்றிய பணிகளும்‌ இத்தொகுப்பில்‌ இடம்பெற்று உள்ளன. (பக்கம்‌ 
214,222) 

இத்தொகுதிக்‌ கல்வெட்டுகள்‌ முதல்‌ வாசிப்பு கல்வெட்டாய்வாளர்‌ அமரர்‌ செ.போசு 
அவர்களால்‌ வாசிக்கப்பட்டது. இக்கல்வெட்டுகளின்‌ மறுவாசிப்பு ஆங்கிலக்‌ குறிப்புரை 
(Summary of Inscriptions) ஆகிய பணிகள்‌ முனைவர்‌ ஆ. பத்மாவதி சிறப்பு நிலைக்‌ 
கல்வெட்டு ஆய்வாளரால்‌ நிறைவேற்றப்பட்டது. 

நல்ல பல செய்திகளைக்‌ கொண்டுள்ள இத்தொகுதி தொல்லியல்‌ ஆய்வாளர்களுக்கும்‌ 
மாணவர்களுக்கும்‌ பொது மக்களுக்கும்‌ நன்கு பயன்படும்‌ என்று கருதலாம்‌. 


-பதிப்பாசிரியர்கள்‌- 


இ இ டது அல்‌: அனி ண பண வு 


ரஷ ரூ ஜு ஜு ரு ர௫. ரர பட்‌ பட்‌ ம்‌ ட்‌ பூம்‌ பம்‌ பம்‌ பட்‌ பம்‌ டம்‌ 
உளு ௦0௦௩௦௦௦42௦ ௩௦ 


உள்ளடக்கம்‌ 


பதிப்புரை 
முன்னுரை 
Summary of Inscriptions 
திருமக்கோட்டை 
வேளுகுடி 
மணக்கரை 
தண்ணீர்குன்னம்‌ 
சேந்தமங்கலம்‌ 
பரவாக்கோட்டை 
திட்டச்சேரி 
பழையனூர்‌ 
பெரியகொத்தூர்‌ 
களப்பாள்‌ 
தேவன்குடி 
கெழுவத்தூர்‌ 
மாவட்டக்குடி 
காக்கையாடி 
வடபாதிமங்கலம்‌ 
மேலச்சேத்தி 
திருவிராமேசுவரம்‌ 
நீடாமங்கலம்‌ 
புனவாசல்‌ 
வடபாதி 
தென்பாதி 
மகாதேவபட்டினம்‌ 
கோபிரளயம்‌ 
அப்பரசம்பேட்டை 
சித்தமல்லி 
கோட்டூர்‌ 
சொல்லடைவு 
படங்கள்‌ 


பக்க எண்‌ 


xxi 


31 
33 
34 
40 
50 
52 
54 
57 
83 
91 
92 
94 
98 
107 
108 
111 
216 
217 
218 
219 
222 
226 
228 
231 
235 
249 
255 


SUMMARY OF INSCRIPTIONS 


Thiruvarur - District 


Thirumakkottai 


1. Rajarajachola III : year 10 : 1225 AD. 

This record seems to be damaged in every line and the last few lines are 
lost, It records the gift of land as tax-free dévadana to the temple with the 
details of measurements and boundaries of the land, According to ARE 256/1917, 
it is to be known, that this village was called Mummudi choja nallur, a western 
hamlet of KulottuAgachoja caturvedimanhgalam, a brahmadsya in Purankarambai 
naidu, a subdivision of Rajrndrachoja-valanadu, 


2. King’s name not mentioned : 16th c.A.D. 

States that a shrine was constructed for the goddess Periya Nachchiyar 
belonging to this temple of Meykku nayanar, by Timmappar son of Mallu Iravuttar, 
also set up an image of this goddess and made provision for repair and services, 
He appointed a mason for renovation works and three devaradiyar girls for 
performing dance in this temple. Their performance was called as first, second 
and third Adaippu. 


3, King’s name not mentioned : 13thc.A.D. Characters. 

Damaged bit inscriptions. Registers a gift of land as sarvamanya to burn 
a lamp in the temple by an individual, A shepherd, [Thiruvilakkukudi], Sevagap- 
perumal Pillai accepted to burn the lamp, Another bit inscription refers to some 
taxes known as Virakkottaikkanikkai, Kudiraik kanikkai, Karpuravilai, Nalleruthu, 
Pajavari and Puduvari. 


4. King’s name not mentioned : 16th c.A.D, Characters, 


States that the Mahijanas of the village Palaiyur alias Bhupatirayapuram, 
engraved their decision on the wall of this temple. In which the old method of 
collecting taxes in grain alone must be levied for the protection of country [Padi- 
Kaval], instead of the then prevailing custom of collecting both in cash and 
grain. 


5, Maravarman Kulasékara Pandya : Year 22 : 1335 A.D. 


Registers a gift of land as tax-free, devadana to the shrine, Chokka-Vinayaka 
Pillaiyar at Avikkottai by Meykandadavan, Chokkanayan alias Vijayaganda Gopalan 


of Arasavahur, a village in Vandalai-nadu, a sub-division of Rajendrachoja-valanadu. 
The image of Vinayaka must have been installed by him in his name. Also 
refers king’s title Bhuvanskavira. 


6. Vijayanagar king Achchutadavaraya : 1537 A.D, 


Records the gift of devadana land which benefited under the irrigation field 
(ayacut) of the river Mullaiyaru, to 6 deity of Tirumarkkottai, by 
Pallikonda mudaliyar, son of Narasana Mudaliyar of Koyambsdu in the reign of 
Vijayanagara king Achchutadevariya. 


7. Rajarajachola III : year 31 : 1247 A.D. 


Damaged in the middle, Registers the gift of tax-free land to the temple 
by a person who belonged to the descendants of Mudaliydr of northern mutt of 
Thiruvarur, An official of the king named Tribhuvana Kaduvetti, decided the 
measurement of paddy from the above land to be given to the temple. 


8. Maravarman Tribhuvanachakravartin Bhuvanekaviran Kulasekharadeva : year 22: 
1291 A.D. 


Built in at the end of lines and bottom. Seems to register a gift of land, 
Content almost similar to that of inscription No : 5. The record gives full power 
to the donee to alienate the land as he chooses, Mentions Vijaya Ganda Gopala 


9. King’s name not mentioned : 15[54] A.D. 


It records the gift of land, house site and water tank to the Meykku 
nayanir temple by Venkappa Ayyan of Tondai mandalam and Nayinar pillai, son 
of Virrirunda Pillai of Pallipattur for the offerings of tamarind rice and the 
performance of puja with the measurement of Kuruni rice, Then it is told that 
the rice would have been distributed, according to the prescribed quantity 
mentioned to the temple servants, gardeners, saivites who have been residing at 
the mutt, watchman etc, 


10, Rajarajachola III : year 31 : 1247 A.D, 


It registers an order of Karpagaperumal alias Rajaraja Kaduvetti, who 
donated land with remitance of tax to the mutt, situated in the southern 
street of the temple in this village. 


11. Rajarajacholal: Year 13 : 998 A.D. 


Records that the assembly of Palaiya (old) Sembiyanmahadavi Chaturvedi- 
mangalam a brabmadsya on the Southern bank [of the Kaveri] issued a new 
sale deed of lands in place of an old document, which was lost, to a certain 


Nandhithayan alias Virakesari vilupperaraiyan a chief of Elilur. The sold lands were 
situated in the southern hamlet of Korranallur, irrigated by Kulamanikkappereri 
and which they had purchased from him earlier in the fourth regnal year of the king. 


12. Rajarajacholal : Year lost: 10th c A.D. 


This record is also connected with No 11 of this village. The Mahasabha 
members of Palaiya (old) Sembsyanmahadevi-chaturvedimaigalam gave a new 
sale deed which was called Punapramana, in the circumstances of an old document 
having been lost to the person mentioned in the previous record [No 11] Nandhithayan 
alias Virakesari Viluppeéraraiyan a chief of Elilur. They gave assurance to him that 
they would pay all the taxes according to the rates mentioned in the old sale deed. 


13. RaAjarajachola I : year lost : 10thc. A.D. 


First 23 lines are badly damaged. The remaining lines are also not well 
preserved. The content of this record seems to be connected with Nos 11 & 12, 
hence this record must have belonged to the reign of Rajarajacholal. A Chief of 
Elilur, Nandhithayan alias Virakesari donated a piece of land after purchase, to 
the temple as tax-free d=vadana for food offerings to the deity of the temple, 


14. Kulottuiga Chola I : Year 30 : 1100 A.D. 


First seven lines are badly damaged and mutilated, Registers a gift of 16 
coins by  Pujakki  Sundaran alias Ssnthan to burn a perpetual lamp to the 
Thirumeyindar temple which was situated in a western hamlet of Brahmadaya 
Sri Kulottuigachola Chaturvadimangalam, in Purankarambainadu, a subdivision of 
Rajsndracholavalanidu, The Sivabrahmanas who had the Kani right of this temple, 
accepted to burn this lamp with the interest of that lump sum. This interest was 
calculated as 1 of thramam [coin] per month and was utilised for burning the lamp. 


15. Vikramachola : year 16 : 1134 A.D. 

Registers a gift of 10 coins by certain Manjanath thirumampalamudaiyan of 
Thiraimur to burn a perpetual lamp in the temple of Thirumaiyandar, and it was 
received and accepted by the Sivabrahmanas who had the Kaniright af this temple 
to burn the lamp daily with the interest of one thramam [coin] per month, 


Velukudi 


Kulotungachola 11: year 5 : 1138 A.D. 


States that all the tax free devadana lands of this temple in Mangalam alias 
Sri Rajéndrachola-chaturvedimangalam of Mangalanidu in Arumoli deva-valanadu 
were bifurcated and renamed as Kulottunga cholamangalam, The king’s name is 


iV 


mentioned with the epithat ‘One who covered the hall with gold’ (parambalam 
ponveyntalulina) 


Manakkarai 
Rajendrachsja III : year 7 : 1223 A.D. 


Registers the gift of land as dvadina and Tirumadaiviligam after purchasing 
it by an individual, to construct the Srikoyil, Thirumurram (Courtyard), and 
Thirumadaivilagam to the deity Udaiyir Kuninia Mahidsva of Kuruppanaikadkudi. 
Damaged and end of the record is lost. 


Tannir Kunnam 
1. Rajadhirajachoja 11 : year 12 : 1178 AD 

Begining of this record is lost. 71 Registers a gift of lamp and hundred 
coins for burning in perpetual lamp infront of the dsitv Rudrakstisvara of this village, 
by an individual named Vedavanamudaiyain Karunikaradevan alias Amarakon of 
Melappalaiyanur-nacu in Jayankondachsla mandalam, Gifts were received by the 
Sivabrahmanas of this temple who accepted to burn this lamp. 

Also refers that they divided the 30 days among themselves and each have to 
burn for five days. This village was called as Ne:jumanal alias Madanamanjarij 
Chaturvedimaigalan of Nenmali-nadu in Rajendrachs]a.valanidu. 

2, Kulottuigachola 111: Year 21, 1199 A.D. 

Damaged ar the middle, Registers a gift of 500 Kasu to burn a perpetual 
lamp to the Rudrakitisvara temple of  Madanama®jari chaturvadimaigalam of 
Nenmali nicu in Rajrndra cholavala nadu, 

3. King’s name not mentioned: Saka cra 1761, Kall era 4940: 1839 கற. 


States that a person named Sevugapperumal udaiyar, son of Adiyappa 
udaiyar of this village made gift for the renovation of this temple, 


Senthamangalam 
1. Rajarajachola 111: Year 21 : 1237 A.D. Damaged in middle of lines. 

Registers a gift of land to meet out the expenses for providing lamp to the 
temple by Virasikhamani Vilupperaraiyan, which had been purchased from some 
persons of that village to the deity called Karumanikkavinnagar Emperuman in 
Senthamangalam of Nenmali-nadu in Rajendrachola-valanadu. 


2. King name and year are lost: 13th c. A.D. Characters, 

Much damaged. Seems to record a gift of paddy for providing food offerings 
to the images of god, goddesses and Visvaksenar, which had been erected in the 
temple by somebody 61%, The paddy was received by persons who had the 


kani right in the temple and accepted to provide the food offerings on visu 
and ayana sankranti days. The details of the offerings to be provided are given. 


3. Rajidhirajachola IIT : Year 6 : 1172 A.D. 


Badly damaged. Seems to record a gift of paddy for burning three 
sandhi lamps and applying oil to the deity of the temple, which had been received 
and accepted by same persons who had the kani rights in the temple. Name of 
the donee is also damaged. 


4. Kulottungachola III : Year lost : 13th c.A.D. 


Badly damaged. Records a gift of land for providing food offerings daily 
to the deity of the temple with the condition that the same should bs distributed 
to the Srivaishnavas of this village by an individval named Vslan Karunakaran 
under the guardianship of Velan Ethiriliperumal alias Irungolan, a native of 
Senthamangalam. 


Paravakkottai 
1, Sri Naganathaswami temple - Rajarajachoja 117 : Regnal year lost : 13th c A.D. 
Characters. 


Bit inscriptions, One of them refers to the Choja king Rajaraja III and other 
records refer to the merchantile guild,  Kayilisamudaiyar temple, mutt, and a 
document called Kachchapidipadu etc. 


Tittachcheri 


1. Ona stone lying near a sluice called Siravandimadaku, King name and regnal 
year are not mentioned : 11th c.A.D. Characters 


It records the gifts of flower garden, flooring of parkara and tirumandapam 
to the temple of Rajarajisvaram Udaiyar by a person called Malaitakattakandan., 
A dog, two snakes, a peacock and a knife are carved, 


2, King’s name and regnal year are not mentioned : 19th c.A.D. Characters. 


Registers an unspecified gift by a lady called Kannammal wife of Diran 
seruvai kaman in the 4th day of Vaikasi month in the year Nal, 


Palaiyanur 
1. King’s name and regnal year are not mentioned : 18th c.A.D, Characters 


Damaged, Refers to a land called Tiruviraku, Other details are lost. 


vi 


2. King’s name and regnal year are not mentioned : 19th c.A.D. Characters. 


States that the daily service had been done by Kannapan to this temple. 


3. King’s name and regnal year are not mentioned : 13th c.A.D, Characters, 


Bit Inscriptions. Refersto a gift of land for the food offerings to the deity 
Tiruvantisvaram Udaiyar. Tayinum nallar, and his consort, Also for conducting 
Chittirai festival and another festival in the month of Purattasi etc. 


Periya Koththur 
1, King’s name and regnal year are not mentioned : 13th c.A.D. Characters. 


It records that the Velaikkaras, probably servants or heroes who serve under 
the guild called Kulottungachola perilamaiyar, a corporate body of merchants 
constructed this sanctum, sanctorum, ardhamandapa and thirumandapa with stones 
in the presence of the above mentioned Perilamaiyar, utilising the alms, money 
and the surplus amount of their guild’s treasury. 


2. King’s name and regnal year are demaged : 13th c.A.D. Characters. 


Badly damaged, It may belong to the period of Rajaraja Ill or Rajendra III, 
Refers that the donation was made for food offerings, side dish and twilight lamp 
by two individuals to the temple, with the request of engraving the record at the 
Pirantakanar temple of Tiruvidaikkadu, 


3, King’s name and regnal year are not mentioned : 14th c.A.D. Characters. 


It records gift of silver to the deity of Tiruvidaikkadudaiyar by Karpagam 
a chief of Thiruvirapandya Manalur. 


4, Rajarajachoja III: year 11 : 1227 AD, 


Records an order of the Mahasabha, which had been doing the village 
administration of Varuttantavirta 0518 chaturvadimangalam. States that the 
villagers of Urankudi and others left from this village and joined with the enemies 
So it was ordered that the people who left, should not come again to their village, 
at any cause. The kudumbu kasu [kasu collected for resilencial right] which was 
collected should not be collected as usual hereafter. 


The Sabha members and Udaiyar, requested Pillai [royal representative] 
that, when the fine is being collected from the defaulters, the capital money 
should not be given to the Vellalas, The royal order was received by the Sabha 


vii 


members, Udaiyar and Vellalas, after their request was accepted. It was also read 
out to all the Kudumbus and villagers. So the orders of Mahasabha and Pillai 
were engraved on the wall of this temple. 


5, Rajarajachola III : 13th c.A.D, Characters, 
Damaged bit inscriptions, Refers the gift of land to the temple. 


6. Kulottungachoja III : year 10: 1188 A.D 


It records that the temple of Tiruvidaikkadudaiyar at Korrur was constructed 
with stone, after begging from many by a person named Tirunavukkarasu alias 
Kantamangalamudaiyan Purridankondan udaiya pillaii He installed the portraits of 
Emperumakkal, i.e. Devaram Trio of Appar, Ghanasambandar and Sundarar, and 
also enshrined them, in the above temple which was also built by him. Moreover 
he donated lands for the food offerings during the worship to the Emperumakkal 
there in. 


7. Kulottungachoja III : year 10 : 1188 A.D. 


Registers the gift of paddy for the food offerings to the deity Thiru- 
navukkarasu deva i.e. Appar by the same donor mentioned in the record no: 6, 
by begging from many persons, The Sivabrahmanas of the temple, made an 
agreement that paddy received by them from him, wonld be utilised for offerings 
to the deity ie. Appar. The temple for the Devaram Trio [Emperumakkal] together 
with Thirumandapa and Mukhamandapa had been constructed by the same donor 
in the premises of the temple, Thiruvidaikkadudaiyar. Mentions the figure of 
Emperumakkal has been made as Stone images. 


This agreement was written on the temple wall by one Silpin called Chokka 
kutta Sippachirian, 


8. Kulottungachoja III: year 11: 1189 A.D. 


Last portion is missing. Records the gift of paddy to the deity of Tiruvidai 
kadudaiya nayanar, and it was received by the Sivabramanas of the temple, for 
paying certain amount of paddy daily to the temple. 


9. Kulottungachoja III: year 10 : 1188 A.D. 


States that certain individual named Udaiyapillai alias Tirunavukkarasu who 
constructed the temple the mandapa and the second prakara, had,now consecrated 
shrine and mandapa to house. ‘“Namperumakkal’ Moreover he also donated 
certain taxes called kadamai, antarayam etc. from the land which was given 
as kudininga kani, for food offerings to the Emperumakkal 


viii 


10, Rajendrachola 111 : year 12 : 1256 A.D. 


States that the corporate bodies of Rajendrachoja padinennattavar, Kulo- 
ttungachola psrilamai nattavar and Vellalar merchants and others have to pay the 
penalty by two times of harvest (i.e.) kar and pasinam to the Virakodiyar, It is 
also stated that they had the right to open the closed doors and to destroy the 
earthern vessals and confiscate the metal vessals from the houses of those who 
did not pay their dues properly. 


11. Rajendrach]a IIT : year 5 : 1249 AD. 

States that the resolutions made by thz sabha m:mb>rs of Varuttantavirtta- 
chola caturvsdimangalam, who have been doing the village administration. Mentions 
that the taxes (kadamai) should be paid by every harvest to that high level people 
(perumakkal) and in turn they would administer the lands of Murruttu. 


Kalappal 
1. Anaikkattaperumil alias Gajindravaradarajapperumil temple - Rajarajan Sundra 
Pandyan : year 13 : 1323 A.D. 


Registers the sale of land of two ma to Kaduvettiyar Chokkanayanar alias 
Vijayakandagopalan by Karumanikklavar of Vellainallur, which was a part of 
Mudivalankucho]la caturvedimangalam, a brahmadzya village of Purankarambai-nidu, 
a subdivision of Rajrndrachola valanadu. 


2. 14th c.A.D, Characters, 
Damaged bit inscriptions, Signatory portions alone available. 


3. 15th c.A.D. Characters. 

Records the gift of a tank after constructing it tothe temple of Anaikkattap- 
perumal by certain Alagan son of Kandiya d=van, one among the Kaikkolas of 
Senaikkadai, who was residing in Veeramadattuppatti. 


4. Rajarajan Sundarapindyan : year 13 : 1323 A.D. 
Beginning alone is preserved in this record, Mentions Kaduvettiyar 


Chokkanayanar. 


5, Records the gift of a village called Kurichchimoolai to the deity of this 
temple, Mentions house sites, tanks and lands while describing the boundaries of the 
village. Last few lines are damaged. 


ix 


Devankudi 
1. Indrapurisvarar temple : Rajendracho/a : year lost : 13th c.A.D. 


Bit inscription. Refers Rajendri, the name of the king and Nachchinarkkini- 
yar, an individual, Sennirvetti a name of the tax is also mentioned, 


Keluvattur 
1. Sri Jatayupurisvara temple : 16-17th 6. Characters. 


Damaged bit inscription, Refers the gift of land and its boundaries which 
were marked by the plantation of stones. End of each lines are damaged, 


Mavattakkudi 


1. Sri Kailasanatha temple : 13th ௦. Characters, 


Damaged bit inscriptions. One of the bits refers the King’s name as 
Tribhivana Viradeva and another mentioning the duty invested with somebody, 


Kakkaiyadi 
1. Sri Kailasanatha temple : Kulottungachoja III : year 37 : 1215 A.D. 


It records the deliberations of the assembly members, who look after 
the village administration of Sri Varuththanthavirtha choja caturvedimangalam. 
Referred some activities would have been executed by Kudumbar, Maravar and 
village accountant. The name of above caturvedimangalam also mentioned in Nos. 
4, 12 and 13 of Periyakottur inscriptions. 


2. Rajarajachola III : year damaged : 13th c.A.D. 


Bit inscriptions. As the traders called Kulstuhgachola Parilamaiyar referred 
in the bits, these may belong to the village Periyakottur. 


3. 1314௦, Characters. 


Damaged bit inscriptions. Pillai ௦1கம்‌ and Kottiram are referred. Pillai olai 
may refer the order of the gov’t. official and Kottaram means the built area 


for preserving grains. 


4 13th c.A.D. 
Damaged bit inscription. Details are lost. Seems to the gift of rice, grains 
etc. to the temple. 


5. Rajarajachoja III : year lost : 13th c.A D. 


Damaged bit inscriptions. Records certain activities of village assembly of 
Sri Varuttantavirttacholja caturvedimangalam. Also mentions the levy as paddy 
given by the corporate body of the merchantile community called Rajsndrachola 
perilamaiyar to the temple. 


6. Kulottungachola III : year 27 : 1215 A.D. 
Damaged bit inscriptions, One among them refers the administered body 


called sabha. Mentions certain works to be done by the Kudumbar, Maravar, 
Vellalar, village accountant of Panaiyur nidu. [see No: 1 for the same content] 


Vadapathimangalam 
Arunachalasvara temple : 1917 A.D. 


States that this temple had been constructed in brick by Sriman S. Chokkappa 
mudaliyar in 1845 AD, Then it had been reconstructed in stone by Srimin 
ம. Somasundara mudaliyar who belongs to the family of S. Chokkappa mudaliyar. 
Also mentioned that this stone construction begun at 1912 A.D and finished in 
1917 A.D. 


Melaseththi 
Brahmendraswamy temple : 12th c.A.D. 


Damaged bit inscriptions. The first one refers the gift of 2: kasu for 
burning a sandhi lamp in the temple by certain Punavayiludaiyan alias Thiruvala- 
vayudaiyin battan, a vellala residing in this village. The words such as 
Pandian muittalai, Virabhisheka found in the second bit are the clear proofs that it 
belongs to the period of Kulottuigachola III. The third and fourth bits refer 
sivabrabmanas of thirty circle, sandhi lamp and perpetual lamp. 


Tiruviramesvaram 
1. Sri Ramanathaswami temple : Rajarajachoja I : year 8 : 993 A.D. 

States that the sabha of Madanamanijari chaturvedimaigalam, situated 
in Nenmali-nadu made the temple land as tax-free after receiving three kasu as 
interest for the amount which was donated by Kodukulavan Viracholag of 
Paruttikkudi. The income as paddy from that tax exempted land was given as 
renumeration to the brihmana who was doing daily abhisekha to the deity. 


2. RajendracholjalI: year 7 : 1019 A.D. 


Damaged. Registers the gift of land for feeding eight saiva saints a 
dancer and for burning a sandhi lamp in the temple. 


xi 


3, Choja king Rajakesarivarman : year 7 : 878 A.D. 

Damaged. It seems that it records a gift of land for perpetual lamp by 
some efficials of the temple, A person from the temple received the gift and 
accepted to burn the lamp, 


4, King name and year lost : 10, 1lth c.Characters. 
Records the gift of a Tiruppattam, a forchead ornament to the deity by 
certain Nilakantan. 


5, Chola king Parakssarivarman : year lost : 10th c.A.D. 

Registers the gift of 15 kalanju of gold and 48 kuli of land for burning a 
perpetual lamp in the temple by a merchant Uran Brahma battan of Virachoja 
perunteru in Taljavur, This gift was received by four persons of the temple and 
accepted to burn the lamp from the income derived from the land and the 


interest of the gold. 


6. Rajarijachola I : year 10 : 995 A.D. 

Records the gift of money [two-kasu] for burning a perpetual lamp to the 
temple by certain Nangai chini wife of Asuri Vishnu kramavittan of Konnur, one 
among the administrative members of {he village Amirthavalli chaturvedimangalam, 
a brahmadsya in Avurk-kurram. This money was received as capital by the temple 
authorities and accepted to burn this sandhi-lamp from the interest of it, 


7. Rajarijacholal : year : 993 A.D. 

Registers the gift of land for burning a perpetual lamp and food offerings 
to the deity Tribhuvanasundara of the temple by an individual from the same 
village. 


8. Rajirijacholal : year 11 : 999 A.D. 


Damaged, and second half is lost 
Seems to be a gift, made for burinng a lamp to the deity of the temple, 


9, Rajendrachola 1 : year 8 : 1020 A.D. 


Damaged. Begins with the eulogy of the king, Mentioning of boundries of a 
land which indicates that this record must have stated about a transaction of a 
land, 


10. Vira Rajendrachola : year 3 : 1066 A.D. 
Damaged. Some persons belonged to the temple accepted to bum a lamp 
which was donated by some others. 


xii 


11. Rajarajachoja I : year 8 : 993 

Records the gift of four coins [money] by certain Nangaichani for burning 
a perpetual lamp in the temple. Some persons belonged to the temple received 
the money and accepted to burn the sandhi lamp in the temple from the interest 
derived of that amount, 


12. RajendracholaI : year lost : 11th A.D. Characters 


Damaged bit inscription. 
Refers a gift of land to the temple. 


13. Rajarajachdla I: year 17 : 1032 A.D, 

Records a gift of perpetual lamp and the acceptance to burn it in the 
temple by certain Akkumara Kramavittan, a member of an administrative body 
of the temple. 


14, Rajarajacholal : year 3 : 988 A.D. 


Records the gift of 100 %8$ம [money] for burning three sandhi lamps for 
restricted hours during the night in the temple by vellilan Santan Surian of 
Madanamaijari chaturvedimangalam. Three persons belonged tothe temple accepted 
to burn these lamps with the interest of the amount received by them. 


15. Rajendracholil : year 15 : 1027 A.D, 


Refers an endowment made by a dancing girl of this tempie to burn a 
sandhi lamp during the night in the temple and some persons belonged to the 
temple accepted to burn this lamp with the interest of the invested Amount. 


16. King name and regnal year are lost : 10, llth c, Characters, 

Records a donation of gold for playing a musical instrument three times 
a day while offerings made to Kangaladava of this temple, by a vellala called 
Kandan Akkari, a cheif of Kadambanur. The musicians received this gold and 
accepted to play. 


17, Rajarajacholal: year 8 : 993 A.D. 


Damaged, Seems to be the gift of kasu to the temple and which was 
received by some persons belonging to the temple. The name of the donor and 
purpose for which it was made were not known since the last half of the record 


is damaged and lost. 


xiii 


18. Rajarajacholal : year 9 : 994 A.D. 


Records the gift of two kisu for burning a sandhi lamp in the temple by 
a vellala named Danmabhattan of this village. And the gift was received by three 
persons of this temple and accepted to burn this lamp with the interest derived 


from the amount. 


19. Sundarapandiyan : year 14 : 14th c.A.D. Characters, 


Damaged some letters in every lines. 
Records a gift of land as Tirunamattukkani to the temple. 


20. Rajidhirajachola II: year 8: 1174 AD. 


Records the gift of 50 kasu for burning a perpetual lamp in the temple 
by Nambi aruran alias Thirumalikaippichchan a native of Nedumanaludaiyan, 
Some Sivabrahmanas ofthe temple accepted to burn this lamp by supplying one 
ujakku of oil from the interest derived from it. 


21. Kulottungachola IIT : year 34: 1212 A.D. 


Gift of land as Tiruvilakkuppuram for burning lamps in the temple by 
certain Akkurudaiyin Venkadan Aritan to the temple of Tiruvirimisvaramudaiyar, 
The temple authorities took necessary steps to burn the lamps in the temple, 


22, Vikkiramacholan : year 4 : 1123 A.D. 


Registers the gift land as Tiruvilakkupuram for burning three perpetual lamp 
in the temple of Tiruviramisvaramudaiyar by certain choja Muvanda Velain, The 
assembly of that village Sri Madanamaijari chaturvgdimangalam gave tax free land 
instead of the above tax payable land. 


23. 12, 13thc.AD. 
Damaged bit inscription, Seems to be the gift of land to the temple. 


24. Rajarajachola 11 : year 10 : 1156 A.D, 


Damaged. Seems to record an agreement made among the Vellalar, kudumbu 
and the formers regarding exchange and measuring of their products, 


25. 10, llth c.A.D. 

Damaged. States that the decision taken by the assembly of that village 
regarding the taxes to be collected from the lands of vellala which were seperated 
from the chaturvedimangalam lands, 


xiv 


26. Rajarajachola III : year 6 : 1222 A.D. 


Records the gift of three thousands of coins for burning lamps in the 
temple by a saint PanNjaksaradava one of the descendants of Vandalaikkudaiyar, 
the pondiff of the mutt situated in the village. The temple authorities called 
Adichandssvara davakanmis received and aceepted to burn the lamps in the temple, 
27, 13thc.AD. Characters, 


Damaged bit inscription. The last portion is alone restored, 


28. Kulottungachola IIT : Year lost - 12, 13th c.A.D. 


Damaged. Records the gift of two hundred coins for burning a lamp by a 
vellala of Manalur and it was received and accepted to burn the lamp by the 
Sivabrahmanis of the temple 


29. King’s name damaged : year 8 : 10, llth c.A.D. 


Damaged. Registers the gift of gold for burning a perpetual lamp in the 
temple, and the gift was received and accepted by the sivabrahmanis of the 
temple to burn the lamp. 


30. 12, 13th c.A.D, 


Damaged bit inscription, Seems to be the gifts of perpetual lamp and the 
ornament Tiruppattam to the temple. 


31. 12, 13thcAD, 


Registers the gift of perpetual lamp to the temple by a lady called Tiruvam.- 
balam piriyadal, and also reported that the lamp should be burned in one of the 
Tirukkutti lamps, which were donated earlier by the same lady. Mentions that the 
bottom of the lamps were filled up with soil. 


32. Rajrndracho]aI : year lost : llth உதற. 


Damaged bit inscription. Some lines of the prasasti and some details of 
a land are alone preserved. 


33, 12, 13th cA.D, 
Bit inscription, 
34, Rajadhirajadsva : year lost : 1lth c.A.D 


Damage prasasti of Rajadhirajachola I. Mentions that the hundred coins 
were given for a perpetual lamp in the temple. 


XV 


35, Rajendracholal : year lost : 11th c.A.D. 


Damaged inscription. Begins with the prasasti of the king. Registers the gift 
of four lamps in the three sandhis, and some perfumes to the temple. The 
beginning and lost portions of this record are not traceable. 


36. Rajidhirajachola I : year 25 : 1043 A.D. 
The prasasti portion is alone available. 


37. Rajendracholal : year 14 : 1026 A.D. 
Registers the gift of coins for some perfumes to the temple. The interest 
of that amount utilized for it. 


38. Parakssarivarman Rajendracho{al : year 4 : 1016 A.D. 


Registers the gift of twentyfour coins to burn a perpetual lamp in the 
temple by certain Tirumasichuna pittar, and the donation was received and accepted 
by the temple authorities to burn the lamp, 


39 Rajarajachsli I : year 6: 99! A.D. 

Records the gift of land by purchase from twentyfour zoins by Tirumaijuna 
pittar who was working as a devakanmi [administrator] in the temple. Last 
portion of this record is lost. 


40, Rajakssarivarman : year lost : llth c.A.D. 
Damaged bit inscription. Measurements and boundaries of a land alone it 
seen. 


41. Rajarijachola 1 : year 11 : 996 A.D. 
Last portion of this record is lost. Some names of the SivabraAhmanas of 
the temple are available. 


42. Rajarijachila I : year 11 : 996 A.D. 

Records the gift of gold to the temple by a merchant called Peruman 
INiurruvan and the gift was received and accepted to do for the temple. The 
purpose of the donation is not known since the last portion is lost. 


43. Rajarajachslal : year 13 : 998 A.D. 
Records the gift of gold for burning a sandhi lamp in the temple by 
Alakia Sani, wife of Vibava Perumin a vellala of this village and also reported 


xvi 


another donation of gold for burning a sandhi lamp by Kalian Perman a vellala 
of this village, The temple authorities received and accepted to burn this lamp 
in the temple. 


44, Rajarajacholal : year 12 : 997 A.D. 


Registers the gift of gold for burning a sandhi lamp during the night in the 
temple by certain Paramesvaran sattan a merchant of this village, and some persons 
who belong to this temple received and accepted to burn the lamp in this temple, 
This record also mentions that this lamp was donated to be burned in the duration 
of 71 nalikai 


45, Rajendrachoja I : year 3 : 1015 A.D. 


Bit Inscription. The first bit records ths gift of gold by two persons 
called Manikkan Peruman a vellala and Naigattal Nagai a brahmana lady of this 
village. This gift was received and accepted to burn by two Sivabrahmanas, who 
were brothers of this temple, The 3rd one mentions the fourth year of the king, 
46. Rajarajachoja I : year 13 : 998 AD. 


Records the sale of land with exemption of taxes to the deity of 
Urkattu Bagava deva by the assembly of Madanamaiijari chaturvedimangalam. 


47. 12, 13th c. Characters, 


Bit inscription. 


48, 12th c. Characters. 


Seems to be the resolution taken by the assembly members of Madana 
maiijari chaturyedimangalam, First half of the record is not seen. 


49, Rajendrachola I: year 3 : 1015 A.D. 


Records the gift for burning three sandhi-lamps in the temple and some 
persons of this temple received and accepted to burn this lamp with the duration 
of 7} nalikai [time]. 


50. Rajarajal : year 11 : 996 A.D. 


Bit inscription. The first one refers the gift of land for burning a perpetual 
lamp in the temple by one of ths members of Alunganam of this village, 
Another bit refers the gift to burn a sandhi-lamp in this temple. 


xvii 


51  Rajarajachola I: year 1[0]: 10th c, A.D. 

Registers a gift for burning a sandhi-lamp until to the Mid-night worship by 
Davan Tayan alias Porkoil Pichchan and it was received and accepted by some 
persons. The last portion is lost, 


52, Rajendracholal : llth c.A.D. 
Bit inscriptions. All the five bits are containing the prasasti portions of 
the name of Rajendrachola 1, 


53, llth c.A.D. Characters. 
Bit records. Refers the gift of land and the arrangements ef taking water 
for abhiseka during the worship of the deity in the temple. 


54, Rajendrachola I : year 13 : 1025 A.D. 

Records the gift of land as Tirumadaippallipuram for the food offerings 
and burning a perpetual lamp during the Mid-night worship in the temple according 
to the order of certain Tirumanjuna Pichchan, 

55. Rajendrachola : year lost : llth c. A.D. 

Bit inscriptions. 

56, 10, 11144௦. Characters. 

Bit inscription. Beginning lost. Refers the gift to the temple by Nakkan 
Santan of this village, and the gift was received and accepted by the Sivabrih- 
manis of the temple to serve the purpose of the gift. 

57, 1lth c.A.D. Characters. 

Bit inscriptions. 


Mahadevapattinam 


1, Dharmaraja temple : 1688 A.D. 
Registers the gift of taxes which was collected from the market to the temple 
by a Maratta king, 


2. 18th c.A.D. Characters, 
Badly Damaged bit inscription, Seems to be the gift of land. 


3. 17, 18th 6, A.D. Characters, 
Mentions Dharmarija temple and the lands belonged to it. 


37111 


Kopiralayam 
1. Ona Sumai-Tankikkal, near the Road side : 1864 A.D. 


States that this Sumai-Tinkikkal [Load bearing stage] was constructed by 
Seenivasa pattar son of Gopala-pattar who was residing in Sattar-street in Manni- 
kudi in the date of 13, Avani month in Rattakshi year, 


2. Another Sumai-Tankikkal at the same place : 1885 A.D. 
Mentions that this Sumai-Tankkikal was constructed by Kuppi pattar of 
Kottur at the first day of Ani month in Dharana year. 
Apparasampettai 
1, Apattukkattar temple : Vikkirama Pandian : year 4 : 1348 A.D 


Registers the gift of land as Dsvadana to the temple of this village by the 
Nadalvar, Tondaimanar, officials, village Accountant and the Agampadi mudalis. 


2, Sundarapandian : year 11 : 1351 A.D. 

This bit inscription is written with mistakes. Refers the gift of land called 
Kannankudipallam to the temple of this village. 
3. Sundarapandian : year 11 : 1351 AD. 


This incomplete record refers a Nadalvan of Korramangalam, 


Nitamangalam 
1, Kasiviswanathar temple: 12thc. A.D. Characters 


Damaged bit intcription, A tax called Koyirrambapperu is mentioned, It 
is to be known from this bit, that this record was engraved in both metal and stons 


Punavasal 
1. Madhavapurisvara temple : 1860 A.D, 

Damaged. States that the renovation of the temple was done by certain 
Kalinga Yogi who belonged to Marudanallur, 


Vadapathi 


1. A stone lying near the Kaliyamman temple situated on the Road side 
12, 13th c. A.D. 


Mentions that the name of the village Punavayil and its temple. A name 
of the eanal called Karkudi Vaykkal is also referred. 


(13% 


Tenpathi 


1. A Dilapidated Siva temple : 13th c. A.D. 


Damaged at the end of each lines, Registers a gift for food offerings to 
the deity of the temple by Arumpakkilan Sundaran and the gift was entrusted to 
the persons belonged to the temple, who accepted to do the offerings with two 
nali of rice in every day. 


2, Rajsndracho{a : year 30 : 13௦. A.D. 


Registers the gift of tax free land for the expenditures of the morning 
worship and renovation to the temple of Thirutturai - nayanar, by the corporate 
bodies called Nagarattar of Jayankondachojapuram in Rajandrachola vala-nidu and 
Rajendracholi Perilamainadu, according to the resolution passed by the both. 
Mentions that the document was written by an accountant called Nagara-kanakku 
according to the order of the Nagara Sabha members, 


Chittamalli 
1. Kulasskharasamy temple : 13th c, A.D. Characters. 


Damaged bit inscriptions. Some of them belonging to the Chola periods, 
and some to the Pandya periods, 


Kottur 
1. Thirukkolunthisvarar temple : 1lth to 13th c. A.D. Characters, 

The inscriptions of this village are copied during 1912 by the ASI and the 
summary of all the 22 records have been published in the same year, When the 


State Department of Archaeology visited the temple to copy of the inscriptions. 
They seem to damaged and the stones are dislocated. 


One of the bits mentions that the name of the temple is Gunavatisvara- 
mudaiyar. Some of them refers certain names and the gift of a vessel with its 
weight. One of them contains the prasasti of the Chola king Rajadhirajal and 
the purchase of land for the food offerings to the Deity Ganapatiyar. 


2, 10th to 13th c.A.D. Characters. 

Bit inscriptions of Kulottungachola III except the one which belongs to 
the period of 10th c. A.D. Mentions Kotandarama terinta Kaikkolar, 
3. Rajidhirajachola I : year lost : llth c. A.D. 


Badly damaged. It contains the prasasti of Rajidhiraja, a village named 
Sri Paichavan Madsvipuram, wet land and house sites of it. 


XxX 


4, 10, 11 and 13th c. A.D. Characters. 
Damaged bit inscriptions, One of them mentions Sri Rajarijadavar, the Chola 
king of 13th c. A.D. 


5. 1804௦, A.D. Characters. 
Reeords the gift of a village called Thadimoolai as Kattalai, situated in 
Chidambaram Kottam to the temple of Kolunthisvara in Kottur, 


6. 10, llth c. A.D. Characters. 


Damaged bit inscriptions, Bit No. 1 refers the temple administrative body 
called Padipidamoola Pattudaiyar, and those who are doing day to day activities of 
the temple. The second bit refers the name of the king as Kopparakrsari And 
also mentions about the arrangements of Dance performance according to the 


requestition of somebody else. 


7. Kulottungachola : year 26 : 13௦. A.D. 


Registers the sale of land to the temple in the name of Adichandesvara 
of the temple by certain individual named Udaiyar Karikan Manikkan alias RaAjaraja 


Ulavelin. 
The second bit refers Sri Uttamachola and the third mentioning the sale of 
land to feed the brahmins in the temple, 


8. Kulottungachoia I : year [14] : 10184] A.D. 
Damaged bit inscriptions. 


9, 130௦, AD. 
Damaged bit inscriptions. It is a portion of eulogy of a king, 


10. Rajendrachola I : year 11 : 996 A.D. 

Damaged bit inscriptions. The first bit refers the name of king Rajarija 
00618 1 and the next one mentions Kannanthai, a Pandari, i.e. officer of a treasury, 
Also refers a resolution passed when the 36 members of the village sabha assembled 
and took decision, 


த, நர, அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ! திருவாரூர்‌ 
வட்டம்‌ : மன்னார்குடி 
ஊர்‌ திருமக்கோட்டை 
மொழி: தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ : 
குறிப்புரை : 
அமைந்திருந்தமையும்‌ 
தமையும்‌ தெரிய வருகிறது. 
கல்வெட்டு : 


ல்க 


தொடர்‌ எண்‌ : 273 / 1980 


ஆட்சி ஆண்டு: 10 


வரலாற்று ஆண்டு ! கி.பி. 1225 


இத்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை | 256 / 1917 


முன்‌ பதிப்பு : _— 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 1 
எண்‌ | 


மெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ அதிட்டானத்தின்‌ வடபுறம்‌. 
௫ ஞானப்‌ 


இக்கல்வெட்டு இடையிடையே மிகவும்‌ சிதைந்துள்ளது, கடைசியில்‌ சில வரிகள்‌ 
காணப்படவில்லை. இக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட இறையிலி தேவதான நிலங்களின்‌ 
அளவுகளும்‌ எல்லைகளும்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டறிக்கையின்‌ மூலம்‌ இவ்வூர்‌, இராஜேந்திர சோழ வளநாட்டு, புறங்கரம்பை 
நாட்டு, குலோத்துங்க சோழ சதுர்வேதிமங்கலத்தின்‌ மேற்கில்‌ உள்ள பிடாகையாக 
இவ்வூர்‌ மும்முடிசோழநல்லூர்‌ என்று அழைக்கப்பட்டிருந்‌ 


ஹவிஸ்ீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீமாகமாக தேவற்கு யாண்டு 6 வ[து 
[நா]யற்றுக்‌ கிழமையும்‌, . . 
[புற]ங்கரம்பை நாட்டு வஹூே . . . திருமையானமுடையார்‌ தேவதானம்‌ 
இறையிலியாய்‌ வருகிற இவ்வூர்‌ “த... 
சதிரத்துக்கு மேற்கு [ரா]ஜநாராயண வாய்க்காலுக்கு தெற்க்கு எட்டாங்‌ 
கண்ணாற்று . . . த்து கிழக்கடைய ௫ % ஃகீ ௨த௰... [வா]ய்க்காலுக்கு 


. துரம்‌ மச்ச ... கடைய 


ஷீ நாயற்‌[று . , . த்து 


இவ்வூர்‌ பிழைத்து ஊர்‌... 


தெற்கு ௨௯௨௪ . , , 


துயோஇஸயும்‌ 


2. . .. சதிரத்து கிழக்கடைய ௫ கற £ீ அங்‌ சதிரத்து கிழக்கடைய 
௫: &௨% ௫௫௧௪2 ஷப௬% ற சதிரத்து ஊர்‌ நத்தத்துக்கு . , . 
௨... கிழக்கடைய ௫ ௨மா2ஷேராம்‌ ௩ சதிரத்து ம, , குழிக்குக்‌ 
கிழக்கு ௫. . ,கீஜம்௮.., சதிர த்து கிழக்கடைய ௨௫௩மா தீஹுழ்‌ 
௨சதிரத்து நடுவடைய ௫: 2௪ ௨ஐ தீ, உம்‌ திருநாலூர்‌ வயக்காலுக்கு 
தெற்கு ய.,. ம்‌ தஸ , , , ம்‌ ௨ சதிரத்து [ஊரின்‌] குளத்துக்கு 
மேற்கு ௫௯கீ , ..ம்‌ ௪ ,.. மகாசும்‌ ௭..ம்‌ நீரவி கசதிரத்து ௫௨ப 

. வதம்‌ உலகமாதேவி வதிக்கு மேற்கு திருவிக்க, . _ வாய்க்காலுக்கு 
தெற்கு ௬௧௭ இ[ச்‌சதிரத்து நடுவடைய கீ ௫ கவறு... 
இசதிரத்துமே 


8. .. அறும்‌ திருனாலூர்‌ வாய்க்காலுக்கு தெற்கு %,௬௪ சதிரத்து ௫ உமா 
வமகீ ௯௨ மே ௨௬ சதிரத்து ௫ றமுவடுகூகர,, மாத தீபூம்‌ 
ச௬டி சதிரத்து மீஎமா கீறும்‌ ... ௫ஹஊ ,. த்து ரஙநடி டு சதிரத்து 
எமா கீரும்‌ ௪ சதிரத்து [கீழிக்கடைய ௯ 8 கீழ்‌ ௫- ௩ 8ஷகீழ்‌ ரம்‌ 
இங்கே மேற்கடைய ௫: ௪ ய றும்‌ ) சதிரத்து கீழ்க்கடைய ௫2 
கீ க இங்கே ௫4% ... தேஃகம்‌ ௭௬ சதிரத்து இ௬மா2 கீ கூடு DIE, 
கீடு, ,டுசதிரத்து ௫-2 கீ &தீ ௫௮௬ ௪ சதிரத்து ௫: ௬ ௩௫ கீய௯ 
௫ 3 % கீ ஸம்‌ சங்கரன்‌ குறுச்சி ஆன உ[த்‌*]தரா மா[ணி]க்க வதிக்கு 
மேற்கு திருவரங்க வாய்க்காலுக்கு தெற்கு ௪௬௧ சதிரத்து கீழ்க்‌ 
கடைய ௫௯்றகீ . ம்‌ . . . [தேவி வதிக்கு மேற்கு திருவரங்க[வ]ாய்க்‌ 
காலுக்குத்‌ தெற்க்கு! 


J கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி கிடைக்கவில்லை. 


த, நா. ௮. தெரல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 274 / 1080 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 16-ஆம்‌ 
. . . தூற்றாஷ்டு 
ஊர்‌ : திருமக்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு | 2957/1917 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வன 
ப்பத்‌; - ஊர்க்‌ கல்வெட்டு | ப 
மன்னன்‌: எண்‌ J 
இடம்‌ : திருமெய்ஞானபுரீஸ்வரர்‌ கோயில்‌, அர்த்தமண்டப வடபுற ஜகதி 


குறிப்புரை : மல்லுஇராவுத்தர்‌ குமாரர்‌ 


திம்மப்பர்‌ என்பவர்‌ மெய்க்குநாயனார்‌ கோயில்‌ 


நாச்சியாராகிய பெரிய நாச்சியார்க்கு புதிதாக கோயில்‌ கட்டுவித்து திருப்பணி 


செய்ய நிமந்தக்காறரையும்‌ 


கல்தச்சனையும்‌ பதிவு (நியமனம்‌) செய்தார்‌. 


அக்கோயிலில்‌ அடைப்புப்‌ பணிகள்‌ செய்வதற்கு தேவரடியார்‌ பெண்களையும்‌ 
பதிவு செய்து, இவர்கள்‌ ஒவ்வொருவர்க்கும்‌ கால்‌ [வேலி?] நிலமாக நாலு 
பேருக்கு ஒரு [வேலி] நிலமும்‌ கொடுக்கப்பட்டது. அத்துடன்‌ ஒருவர்க்கு ஒரு 
ஜோடி [ஓரணை] வீதம்‌ நாலுபேருக்கும்‌ 4 ஜோடி மாடுகளும்‌ நாலு பேருக்கும்‌ 


நாலணை ஏர்களும்‌ 


கொடுக்கப்பட்டன . தேவரடியார்‌ பெண்கள்‌ மூன்று 


அடைப்புக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தனர்‌. அடைவு என்ற நாட்டியம்‌ தொடர்பான 
சொல்லே இங்கு அடைப்பு என்று கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


I 


1. சுபானு வருஷம்‌ கா[ர்‌*]த்திகை மீ” 0௨ பூறுவ பக்ஷ . . . நாள்‌ வரையும்‌ 
[கு]டுத்த திருமேற்கோட்டை நயினார்‌ [திரு] 


2. மெய்க்கு நயினார்‌ கோயில்‌ நாச்சியார்‌ பெரிய நாச்சிய[ர்க்கு] மல்லு 
இராவுத்தர்‌ புத்திரன்‌ திம்மப்பர்‌ தன்மம்‌ நவம்‌ ஆக உண்டாக்கி 


குடுத்தோம்‌ .. . 


. கட்டிவித்து முன்னுக்கும்‌ திருப்பணி நடத்த நிமந்தக்காறரையும்‌ கல்‌ 
தச்‌[ச]னையும்‌ பதி[வி]த்து அந்த . . . தச .. .யக்‌ குடுத்தமையில்‌ 


. தந்தபேற்கு வி[வ]ரம்‌ முதல்‌ அடைப்பு மெய்யாள்‌ இரண்டாம்‌ 
அடைப்புக்கு ஆவுடை [நா*]ச்சியு [ம்‌] உமா[ப*]தியும்‌ 


மூன்றாம்‌ அடைப்புக்கு திருமஞ்சி மகள்‌ அழகியாளையும்‌ பதிவித்து 
இந்தப்பேற்கு பேர்‌ ஒன்றுக்கு ௫: ப ஆக பேர்‌ நாலுக்கு ௫ ௧ 


- இதுவும்‌ பேர்‌ ஒன்றுக்கு மாடு ஓரணை ஆக பேர்‌ நாலுக்கு ஏ[ர்‌] 
நாலணையும்‌ இந்த மாடும்‌ நிலமும்‌ சந்திறாதித்தவரை. 


Il 
. [ந]ற்பசு ஆள்‌[அம]ஞ்சி ஊழியம்‌ எற்ப்‌ .. . 


.தீதவரை[யில்‌] செல்ல நடக்கக்‌ .. . 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 275 / 1980 


ஆட்சி ஆண்டு 1 


வரலாற்று ஆண்டு : கி.பி, 13-ஆம்‌ 


நூற்றாண்டு 
்‌ க்ப்‌ ்‌ ு 
இந்தியக்‌ கல்வெட்டு | த 
ஆண்டு அறிக்கை | 468 /1911 
முன்‌ பதிப்பு : — 


3 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ] 


திருமெய்ஞானபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு மற்றும்‌ மேற்குக்‌ குமுதவரி. 


திருமெய்ஞானபுரீஸ்வரர்‌ கோயிலுக்கு திருவிளக்கு எரிப்பதற்கு சறுவமானியமாக 
நிலமளித்து திருவிளக்கு குடிகள்‌ என்ற பெயரில்‌ 


பணியாட்களை நியமித்து 


விளக்கெரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டிருந்தது. இத்தானங்களைச்‌ 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 
வட்டம்‌ : மன்னார்குடி 
ஊர்‌ : திருமக்கோட்டை 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு : ட 
மன்னன்‌ : — 
இடம்‌ : 
குறிப்புரை : 

செய்தவர்‌ 
கல்வெட்டு : 


I 
1. ஹஷிய்ரீ : ஈசுர ஷ்‌ புரட்டாசி 


குடி ஆக உதயந்்‌ 


2. . . . காலத்திலே 


தச்சனவன்‌ தம்முடைய 


8. . . . சறுவ மானியம்‌ா£க . . 
4. . . . ய்யபட்ட உபாதி 
5. . , . கடவதாகவும்‌ இதுக , . 


சேவுகப்‌ பெருமாள்‌ பிள்ளை என்பவர்‌ 
கல்வெட்டில்‌ சில வரிகளின்‌ பெயர்கள்‌ காணப்படுகின்றன. 


சேவுகப்‌ 


ஆவார்‌. மற்றொரு துண்டுக்‌ 


மீ” ௨௫௨ மெய்க்குநயினாற்கு திருவிளக்கு 


பெருமாள்‌ பிள்ளை திருமேற்கோட்டைய்‌ 


இறையிலி செய்தும்‌ சேவிக்க 


II 


ட்‌ 


5, 


0, 


ண்டாமும்‌ . , . ட்டும்‌ . , . திருவரங்க 
௨டைப்பற்றியே . . , திருவ .. லுக்குமே , ., 
காணிக்கை [த]. . . மைத்தலை வீரகோட்டைக்‌ காணிக்கை குதிரைக்‌ 


காணிக்கை கற்பூ[ரவிலை] நல்லெருது . . . 


யும்‌ மற்றும்‌ [செல்ல ப[ண்‌*]ணும்‌ பழவ[ரி] புதுவரியும்‌ சறுவ மன்னியம்‌ 
ஆகச்‌ சந்திரா . , , 


... அகுதம்‌ பண்ணிநவன்‌ கெங்கைக்கரையில்‌ கார[ா*]ம்‌ பசுவை 
கொன்ற பாவ[த்தில்‌ பே*]ரக கடவராகவும்‌ 


த. நா. ௮. சிதால்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 276 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


ஆட்சி ஆண்டு : _ 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 16-ஆம்‌ 
; . நூற்றாண்டு 
ஊர்‌ ; திருமக்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு | 
259 / 1917 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
சச: 2 ஊர்க்‌ கல்வெட்டு 4 
மன்னன்‌ : எண்‌ 
இடம்‌ : திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்குப்புற ஜகதிப்படை. 
குறிப்புரை : பாலையூரான பூபதிராயபுரத்து மகாஜனங்கள்‌ ஒன்று கூடி பேசி முடிவு எடுத்து 
இக்கோயிலில்‌ கல்வெட்டு பொறிவித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. அம்முடிவாவது 
தங்கள்‌ நாட்டுப்‌ பாடிகாவ்ல்‌ பணிக்காக முன்னர்‌ நெல்லும்‌ பணமும்‌ வசூலிக்கப்‌ 
பட்டு வந்தமை நிறுத்தப்பட்டு நெல்‌ மட்டும்‌ வசூலிப்பது என்பதாகும்‌. 
கல்வெட்டு : 
ர்‌ 


01 வச2வா டு: விறோலி வருஷடி தை மாதம்‌ ௨௨ பாலையூரான பூபதிராய 
புரத்து . . . யமாக நத்துக்கு வண்டாழி நாட்டு திருமே[ல்‌] கேட்டு 
நாட்டு உ மண்‌[லி] ... டரோம்‌ 


2. அத்தோதய பண்ணிய காலத்திலே மெய்க்குநயினார்‌ சன்னதியிலே 


தத்‌ 


உதகம்‌ பண்ணி தன்‌[ம]சாதநப்‌ பட்டயமாக குடுத்து திருக்கோயில்‌ 
குமுதப்பரைட]யி[ல்‌] கல்வெட்டி 


. முன்னாள்‌ நாட்டு(ப்‌)பாடி காவலுக்கு எப்பொழுதும்‌ விரைப்‌ பாதுகாவல்‌ 


வாங்கி வருகிற தல. . . பணப்‌ பாதுகாவலும்‌ வாங்கி போமது ... 


பாதுகாவல்வருகையாலப்‌ போமது [. . . ] பாதுகாவல்‌ 


. வேண்டாம்‌ என்று உதகம்‌ பண்ணி விரைப்‌ பாதுகாவலும்‌ இவாதியே 


பூறுவம்‌ அற(ற)ப்படியே கட்டளை[யிட்‌]டபடியாலே இந்த நின்றயத்‌ 
திலே சந்திராதித்தவரையும்‌ நட[ந்து] வரக்கடவோ [மா]கவும்‌ 
காத்து வருகிற ... போக[கடவ]நாகவும்‌ 


த. நர, அ. ரிதால்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 277/1980 


எண்‌ 


மாவட்டம்‌: திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 22 
வட்டம்‌: மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 19951 
ஊர்‌ : திருமக்கோட்டை. . த . 
கலர்‌ கன்டு, | 260/1917 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
அரசு; பாண்டியர்‌ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ மாறவர்மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 5 

J 


இடம்‌ : 


குலசேகரன்‌ 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்புறப்‌ பட்டிகை 


குறிப்புரை : மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ புவனேக வீரன்‌ என்ற சிறப்புப்‌ பெயருடன்‌ 


அழைக்கப்பட்ட செய்தியை இஃகல்வெட்டுத்‌ தெரிவிக்கின்றது, சொக்கனாயனான 
விஜயகண்டகோபாலன்‌ என்பவன்‌ ஆவிக்கோட்டை என்ற ஊரில்‌ சொக்க 
வினாயகப்‌ பிள்ளையாருக்கு இறையிலி தேவதானமாக நிலமளித்த செய்தி கூறப்‌ 
பட்டுள்ளது.  இப்பிள்ளையார்‌ இவர்‌ தன்‌ பெயரில்‌ எழுந்தருளுவித்த 
பிள்ளையாராக இருத்தல்‌ வேண்டும்‌. 


கல்வெட்டு : 


த 


> 


3. 


ஷஷிஸரீ : கோமாற(ப)பந்மர்‌ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீபுவனேக 
வீரன்‌ குலசேகர தேவற்‌(க்‌)கு யாண்டு ௨0௨ வது கற்கடக நாயற்று 
பூறுவ பக்ஷத்து 


. தமையும்‌ வியாழக்‌ கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ இராசேந்திர 


சோழ வளநாட்டு வண்டாழை நாட்டு அரசு வாகூருடையான்‌ மெய்க்குந்‌ 
தேவனா[ன] 

சொக்க நாயனாயனான [விசய கண்ட கோபாலனேன்‌ ஆவிக்‌ 
கோட்டையில்‌ பிள்ளையார்‌ சொக்க வி[னா]யகப்‌ பிள்ளையார்க்கு 
இறையிலியாக வி .... 


4, பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது என்‌ காணிப்‌ பற்றான தேன்புற்றை 
இராரா வளநா[ட்டு*] ஸ்ரீதேவிவதிக்கு மேற்க்கு கண்டராதித்தத்‌ 
[தெவர்‌ .. . வடக்கு .. . 


5, ௯௨ சதரத்து மேற்கடைய தடிபலவினால்‌௫5₹௫௱ , .. மந சதி[ரம்‌*] தடி 
உனால்‌ ௫௬௮௧௫௯ இ ... 


6. ன முதல்‌ சந்திராதித்தவரையும்‌ இறையிலி தேவதானமாகக்‌ குடுத்தேன்‌ 
வினாயகப்‌ பிள்ளையார்க்கு விசைய கண்ட கோபாலனேன்‌ இப்படிக்கு 
இவை விசைய கண்ட கோபாலன்‌ எழுத்து 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 278/1080 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1597 
ஊர்‌ : திருமக்கோட்டை ண்ட த அமி ம | 
இந்தியக்‌ கல்வெட்டு ! 261/1917 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | i 
எழுத்து: தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : ஸ்‌ 
அரசு : விஜய நகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ 
மன்னன்‌ : அச்சுததேவராயர்‌ எண்‌ J 
இடம்‌ : திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ தெற்குப்புற ஐகதிப்படை. 
குறிப்புரை : விஜயநகர மன்னன்‌ அச்சுததேவராயர்‌ காலத்தில்‌ அவர்‌ தர்மமாக கோயம்‌ 
பேட்டை. சேர்ந்த ஈரசன்‌ முதலியார்‌ குமாரர்‌ பள்ளி கொண்ட முதலியார்‌ 
என்பவர்‌ திருமேற்கோட்டை இறைவனுக்கு முள்ளி ஆற்றுப்‌ பாசனத்தில்‌ 
தேவதான நிலம்‌ கொடுத்ததைக்‌ குறிப்பிடுகிறது இக்கல்வெட்டு. 
கல்வெட்டு : 
1. ஒலசஷ*: துன்முகி வருஷ தைமீ” ௨௰ ௨ சகர நாய/[ற்‌]று உவ 


பத 


பக்ஷ 
[த்து]பி[ர]*தமையும்‌ சோ[ம*] வாரமும்‌ பெற்ற சங்கிறம புண்ணிய 
காலத்திலே இராயர்‌ 

[அ]ச்சுத தேவமகாராயர்‌ தன்மமாக கோயன்பேடு நாச்சன முதலியார்‌ 
புத்திரன்‌ பள்ளி கொண்ட முதலியார்‌ 


- [பூண்ணிய(ம்‌)மாக கீழ்பற்று முள்ளி ஆற்றுப்பாச்சல்‌ ஆன காவேரி 


[க்‌*]கும்‌ திருமேற்கோ[ட்‌[டை உடையவர்‌ 


- [மெ[ய்‌*]க்குநாயனாற்கு தேவதானம்‌ ஆக சேத்தபடியாலே 
சத்திராதித்தவரையும்‌ செல்ல சறுவ மாநியம்‌ ஆக 
டட [குதம்‌ பண்ணினவன்‌ கங்கைக்கரையில்‌ காராம்‌ பசுவை 


[கொன்ற பாவத்தில்‌ போவான்‌] 


10 


கு நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 279/1980 


மாவட்டம்‌; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 911 
வட்டம்‌; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1247 
ஊர்‌ : திருமக்கோட்டை 2 
இந்தியக்‌ கல்வெட்டு , 
மொழி ! தமிழ்‌ கண்னு அன்த ட 262/1917 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: ம்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ ; மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 7 
எண ] 
இடம்‌ : திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்புற அதிட்டான கம்பு பகுதி. 
குறிப்புரை : திருவாரூர்‌ வடக்கில்‌ மடத்தின்‌ முதலியார்‌ சந்தானத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌, 
இக்கோயிலுக்கு இறையிலியாக நிலக்கொடை வழங்கியதையும்‌, இக்கிலம்‌ தொடர்பாக 
கோயிலுக்குக்‌ கொடுக்க வேண்டிய நெல்லின்‌ அளவு போன்றவற்றை திரிபுவனக்‌ 
காடுவெட்டி என்பவர்‌ தனது ஆணை மூலம்‌ நிர்ணயித்ததையும்‌ கூறுகிறது 
இக்கல்வெட்டு, இடையிடையே மிகவும்‌ சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 

1. ஷஷி|ஸ்ரீ திரிபுவனக்காடுவெட்டி ஓலை [இறையிலி உபை ... 
[திரு]வம்பல தெற்கில்‌ திருவீதியில்‌ மடத்தில்‌ திருவாரூரின்‌ வடக்கில்‌ 
மடத்து முதலியார்‌ பிள்ளைகளில்‌ , . . க்கும்‌ கல்‌. . . 

2. மு[த]லியார்‌ கண்டு காரியமாவது இக்கோயில்‌ தானத்‌ .. த்து ... , 
லியாக என்காணியான வடுவூர்‌ வயலில்‌ அகம்படிப்‌ பெருவண்ணான்‌ 
சேவகப்பேற்று நிலத்துக்கு மேற்கும்‌ இ 

8. [நிலத்‌]துக்கு இரா[ச*]ரா[ச*](ஈ) காடுவெட்டியார்‌ குடுத்த நிலத்துக்கு 


வடக்கு . . . கிழக்கும்‌ எ .. . கண்ணாற்றுக்கு தெற்கு[ம்‌]நடுவுப்‌ 
பட்ட பழம்படி ௫: மா இந்நிலம்‌ ஒரு மாவும்‌ திரிபுவனச்‌ சக்க(ந)ர 
வத்திகள்‌ சிரி இராசராச தேவற்கு யா... 


11 


4. மூன்றாவது [முதல்லிட்டபடி இறை... நிலத்துக்கு எப்பேர்ப்பட்ட 
இறையிலி வினியோகங்களும்‌ பொன்வரிபடிக்கும்‌ நெல்லும்‌ இழந்து 


அரைர]சு கூலி பாடிக[ாவலு]க்கு ஆட்டைக்குக்‌ கலநெல்‌ அளக்கவும்‌ 
டதத க்‌ 


9. இநா , . . பெற்று இப்படி இறையிலி] . , . இவை  திரிபுவனக்‌ 
காடு வெட்டியார்‌ எழுத்து 


12 


த்‌. நர. அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 280/1980 


: திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 22 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி, 1291 
திருமக்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 

ம ்‌ றிக்‌ 263/1917 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன்‌ 
பாண்டியர்‌ 
இரண்டாம்‌ மாறவர்மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1. 8 
குலசேகரன்‌ ன்‌ | 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறத்‌ தரைப்பகுதி. 


இக்கல்வெட்டின்‌ கீழ்ப்பகுதி கட்டிடத்தினுள்‌ மறைந்துள்ளது. இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டறிக்கைச்‌ செய்தியின்படி : இக்கல்வெட்டு கற்கடக நாயற்று, பூர்வபட்சத்து 
பிரதமையும்‌ வியாழக்கிழமையும்‌ பூச ௩ட்சத்திரத்தையும்‌ சேர்ந்தது. மேலும்‌ 
ஆண்டறிக்கை எண்‌ 260ல்‌ உள்ளதைப்‌ போன்று செய்திகள்‌ இக்கல்வெட்டில்‌ 
உள்ளதாகவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. ஷீஷிஸ்ரீ: கோமாறபன்மர்‌ தி,லுவன சக,வத்திகள்‌ லு[வனேக]வீரர்‌ 
குலபேஓரடேவற்கு [யாண்டு] 2-ல௨வது கற்கட்க நாயற்று . . . 


2, க்கடவர்களாகவும்‌ இப்படி குடுத்த இறையிலிகள்‌ இவர்கள்‌ வேண்டின 
படி னம்‌ பண்‌[ணி[யும்‌ விற்றும்‌ ஒற்றி வைத்தும்‌. . . 


13 


த. நர, ௮. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ . 281/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ; சகம்‌ 14 (70) 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 15[54] 
ஊர்‌ ; திருமக்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 
்‌ 264/1917 

மொழி; தமிம்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : — 
அரசு : 2 ஊர்க்‌ கல்வெட்டு 1 

எண்‌ 0 


மன்னன்‌ ; 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்‌ ஜகதி. 


தொண்டைமண்டலத்தைச்‌ சேர்ந்த வெங்கப்பா அய்யனும்‌ பள்ளிப்பட்டூர்‌ 
வீற்றிருந்தார்பிள்ளையின்‌ மகன்‌ நமீனார்பின்ளை என்பவரும்‌, மெய்க்ருநாயனாராகிய 
இக்கோயில்‌ இறைவனுக்கு நிலமும்‌ மனையும்‌ குளமும்‌ தானமாக வழங்கினர்‌ 
இவற்றின்‌ வருவாயிலிருந்து திந்திரி ஓதகம்‌ எனக்‌ கூறப்படும்‌ புளியோதரை 
படைப்பதற்கு நாள்‌ ஒன்றுக்கு குறுணி (மரக்கால்‌) அளவு ௮முதுபடி செய்து 
நெய்வேத்தியமும்‌ செய்யவேண்டும்‌. குறுணி அரிசி பிரசாதட்பிட்‌ இரு பழி பிரசாதம்‌ 
தன்மத்தரவுக்காகவும்‌, மீதி அறுகாழி பிரசாதத்தில்‌ நன்தவனத்தில்‌ பணிபுரிவோருக்கு 
மூன்று காழி பிரசா தமும்‌ மீதியை வரைப்பு காட்டு நம்பிக்கு உரி, சோமாசி நம்பிக்கு 
உரி, முதலியார்க்கு உரி, மாடாபத்தியத்துக்கு உரி, கண்கா ணிக்கு உரி, மெய்‌ 
காவலுக்கு உரியுமாகப்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌ என கூறப்பட 
தன்மத்தரவுக்கும்‌ நந்தவனத்துஃ5ம்‌ முறையே 243 (5) காழி போக மீதி மூன்று 
நாழி அறுவர்க்கு உரி வீதம்‌ பரித்து கொடுப்கப்பட்டிரு ' எல்பது 1 நாழி 
என்ற அளவு என்பதும்‌ 8 நாழி 5௫ குறுணி (மரக்காப்‌' என தும்‌ இக்கல்‌ வெட்டு 


மூலம்‌ தெரிய வருகிறது. 


தஸ 


1, பபாரலுவாம : வரி [ஸ்ரீ*] சகாத்தம்‌ கூச , . , ன்‌ மேல்‌ செல்லானின்ற 
ஆ[ன*]ந்த ஹு தைய்‌ க௰௨ நயினார்‌ மெய்‌[க்‌]குந[யி]னாற்‌ 
தொண்டை மண்டலம்‌ வேங்கப்பா வய்யன்‌ தன்மமாக பள்ளிப்பட்டூர்‌ 
வீற்றிருந்தார்‌ பிள்ளை புத்ரற 


[4 


நயினார்‌ பிள்ளை த8£மாக இந்னயினார்‌ தேவதானமான  நடுவிற்க்‌ 

களப்பாள[ரி]ல்‌ ஆனைத்தான [அ]ரையர்‌ நீங்கல்‌ ௨.8 ஆகக்‌ கொண்டு 
சேத்த ௫” கரயும்‌ மனை ஒன்று குளம்‌ ஒன்றும்‌ வைய்யந்தொழுதார்‌ 
நீங்கல்‌ 


. வரச ௫ பசுயும்‌ கொண்டு தம்பிரானாற்கு திஷி, ஓஹரத்துக்கு நாள்‌ 
ஒன்றுக்கு குறுணி அமுதுபடியும்‌ [நெய்‌]வே.ஆம்‌ பண்ணி இதிலே 
கொண்டு சேத்த தன்மத்‌(த)தரவுக்கு தினம்‌ ஒன்றுக்கு யிரு நாழி 


. பிறசாதமும்‌ குடுத்து நின்ற அறு நாழி பிறசாதமும்‌ நந்தவனத்துக்கு 
முன்னாழியு[ம்‌] தானம்‌ வ[ரை]ப்பு நாட்டு [ந]ம்பிக்கு உரியும்‌ சோமாசி 
நம்பிக்கு உரியும்‌ முதலியா[ர்‌]*க்கு உரியும்‌ மாடாபத்திய 


. (த்திய) [த்து*]க்கு உரியும்‌ கண்காணி[க்கு*] [உ]ரியும்‌ மெய்க்காவலுக்கு 

உரியும்‌ அந்திராதித்தவரையும்‌ நடத்தவும்‌ இந்[த]தன்மத்துக்கு அகிதம்‌ 
ப[ண்*]ணினவன்‌ கெங்கை கரையிலே கார[ர*]ம்பசுவை கொன்ற 
பாவ. . . 


த. நா, ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 282 / 1980 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 31 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1247 


திருமக்கோட்டை ம்‌ தல்லி ட்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு ட்‌ 965/1917 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை j 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; ன்‌ 
சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
்‌ 10 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ பர்ஸ்‌ 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்புற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : கற்பகப்‌ பெருமாள்‌ என்ற ராஜராஜ காடுவெட்டியார்‌ திருமெய்யானம்‌ உடைய 
நாயனார்‌ கோயிலின்‌ தெற்கு வீதியில்‌ உள்ள மடத்திற்கு நிலங்கள்‌ தானமளித்து 
வரி நீக்கம்‌ செய்து கொடுத்து ஆணை பிறப்பித்த செய்தி கூறப்பட்டுள்ளது 
கல்வெட்டு : 
1, [ஹுறி]்ீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஈாஜராஜடேவர்க்கு யாண்டு ௩டுக 


வது இரா[ஜூ]ரா[ஜ*]க்‌ காடுவெட்டி ஒலை கிருமையல்‌ உடையார்‌ 


திருமெய்யின்‌ முன்‌. , . கோயில்‌ தெற்கில்‌ திருவீதியில்‌ மடத்து 


குலோத்துங்க சோழப்‌ பே[*]ரையன்‌ சேவகப்‌ பேறான நிலத்துக்கு 


மேற்கும்‌ பெரிய தூம்புக்‌ கண்ணாற்றுக்கு வடக்கும்‌ பெருவழி வரம்புக்கு 
கிழக்கும்‌ வ[ாய்க்க[ாலுக்கு தெற்கும்‌ நடு[வு*]பட்ட பழம்‌ 


. ஆட்டைக்கு கலநெல்‌ . .. அளக்கவும்‌ ஏரியில்‌ நீருரிமை [பெறவும்‌ 


இப்படி இறையிலியாகக்‌ குடுத்தேன்‌ கற்பகப்‌ பெருமாளான இரா[ஜ] 
ரா[ஜ*]க காடுவெட்டியேன்‌ இவை என்‌ [எழுத்து]. 


16 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 283 / 1980 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து 1 
அரசு ! 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 13 


மன்னார்குடி 


வரலாற்று ஆண்டு : கி.பி, 998 
திருமக்கோட்டை 
இந்தியக்‌ கல்வெட்டு | 


- 266/1917 


தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ ஆண்டு அறிக்கை | 


தமிழும்‌ கிரந்தமும்‌ 


முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு \ 11 
முதலாம்‌ இராஜராஜன்‌ எண்‌ ] 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


இக்கல்வெட்டின்‌ துவக்கப்பகுதி கிரந்த எழுத்துக்களிலும்‌ பின்பகுதி தமிழிலும்‌ 
உள்ளது. தென்கரை பழைய செம்பியன்‌ மகாதேவி சதுர்வேதிமங்கலத்து மகா 
சபையோர்‌, (எ)ழிலூர்க்கிழவன்‌ நந்திதாயனாகிய வீரகேசரி விழுப்பேரரையர்‌ 
என்பவருக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்தனர்‌. இவ்வாறு விற்றுக்‌ கொடுத்தது 
மதிளேறி எழுந்தருளின கோராஜகேசரிவர்மனின்‌ 4-வது ஆட்சியாண்டில்‌ ஆகும்‌. 
அந்நிலம்‌ குலமாணிக்க பேரேரியிலிருந்து நீர்‌ பாய்ந்து விளைகின்ற நிலமாகும்‌, 
முன்னர்‌ விற்றுக்‌ கொடுத்த நிலம்‌ பற்றிப்‌ பின்னர்‌ முதலாம்‌ ராஜராஜனின்‌ 
கல்வெட்டில்‌ கூறப்பட்டிருக்கிறது, இந்த விற்பனைத்‌ தொடர்பான ஆவணம்‌ 
தொலைந்து விட்ட காரணத்தினால்‌ மீண்டும்‌ ஆவணம்‌ எழுதியிருப்பதாக இந்தியக்‌ 
கல்வெட்டு ஆண்டறிக்கையின்‌ மூலம்‌ தெரிய வருகிறது. சமஸ்கிருதப்‌ பகுதி 
மிகவும்‌ சிதைந்துள்ளது. இத்தூண்‌ தற்போது தலைகீழாக நிறுத்தப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1, ஷஹிஸ்ீ , . , 


2. மூரமாம்தச , , , 


ல வா௨.உ௰ா , . , 


்‌ அதத தர 


17 


௮.௬ 


20, 


26. 


ஷவொயாவிலுஹ 
பமாசிகபகாகி த 

௯ , விகிக.றிதவாற 
உறகமு வெ தஸ 


வுஉாதழி அவ மிப 


அச, மோாஹாச , 
கன்‌, 


வதேபமசாூஸவா 
சாற்2ா.துஹவ.5கஉய 
ரஹொவிமகாயா 

அத்‌ 


வ.நிவசஹூவு; தீன்‌ 


வா மகா வெல 


< 


, வசாமமவ , எலுய்‌ 


ய ஹொாழமூ வப தா 


த பஹ 022.௫ 


5 ௪ ழி இ 


க்க்ஷ் இல 


, வ௱,ிஹகஙமுசானி 
உ அரசாளூஷட்டி।- 


. சாலைகலமறுத்த கோராஜ 


ராஜராஜகேஸரி பன்‌ 
ற்கு யாண்டு ௨௩ ஆவ 


து தென்கரை ஸஹ 


27. தயம்‌ பழைய ஸ்ரீசெ 


28. 
29. 


சின்‌ உ௫்ூர (ற ௬0 
டப்ப des “ க்ராம்‌ 


ச்சதுவேஃதிமங்க[ல*]த்து 


30. 8மயாவாலெயோம்‌ புற்றூர்‌ . . . [எ] 


91. 
92. 
33. 
34, 


35. 
36. 


37. 


38. 
99, 
40. 
41, 


42. 


43, 


ழிலூர்க்கிழவர்‌ நணிதாய 
னாகிய வீ௱கெவாறி வி 
முப்பேரையர்க்கு நாங்‌ 

கள்‌ முன்‌ ௨;மாணம்‌ செ[ய்‌*]து குடு 
த்த பரிசாவது மதிளே 

றி எழுத்தருளின கோராஜ 
செவாமிபன்மக்கு யாண்‌ 

டு நாலாவதின்‌ [ஹெ] 
[பசத்‌]து இவ்வூர்த்‌ தென்‌ 
பிடாகை . [கொற்ற]நல்‌ 
லூர்‌ குலமாணிக்கப்பே 
ரேரிக்கீழ்‌ நாங்கள்‌ முன்‌ 
விற்றுக்குடுத்த நிலத்து 


44, க்குக்‌ கீழ்பாற்கெல்லை ப 


45, 
46. 


47. 


48, 
49, 


ஈசிய பு[ர*]த்தெ[ல்‌*1லையுட்‌ சி . . . 
இப்படி யறிவேன்‌ இவ்வூர்‌ ம 
த்திய[ஷ*]ன்‌ ஆயிரத்தெழுனூற்றுவன்‌ 
திருப்பாதானேன்‌ இவை என்‌ 


எழுத்து 


தமிழ்ப்‌ பகுதியில்‌ முன்‌ விற்றுக்‌ கொடுத்த செய்தி மட்டுமே உள்ளது. 


19 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 284 / 1980 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திகுவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! ஞு 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 10-ஆம்‌ 
திருமக்கோட்டை தூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | னு 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ச 
ம்ம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ல்‌ 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ழுது J 
திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌, 
ஊர்க்கல்வெட்டு எண்‌ : 11-உடன்‌ தொடர்புடையது. தென்கரை பழைய 


செம்பியன்‌ மாதேவி சதுர்வேதி மங்கலத்து மகாசபையார்‌ எழிலூர்க்கிழவன்‌ நந்தி 
தாபனான வீரகேசரி விழுப்பேரரையனுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்தனர்‌. 
அந்நிலத்திற்கு கட்ட வேண்டிய வரியை (இறை) தாங்கள்‌ கட்டுவதாகக்‌ கூறி 
அதற்குரிய பிரமாணமும்‌ செய்து கொடுத்தனர்‌. அப்பிரமாணம்‌ “இறைகாவல்‌ 
பிரமாணம்‌' என்றழைக்கப்பட்டது. இந்த ஆவணம்‌ தொலைந்து போனதால்‌ 
மீண்டும்‌ ஆவணம்‌ ஒன்று எழுதிப்‌ பெறப்பட்டது. இவ்வாறு நிலம்‌ விற்றுக்‌ 
கொடுத்த ஆவணம்‌ தொலைந்து விட்டதால்‌ மீண்டும்‌ எழுதிக்‌ கொடுக்கப்படுகின்ற 
ஆவணம்‌ புனப்பிரமாணம்‌' என்று அழைக்கப்படும்‌ என்பதை இக்கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது. கலம்‌ என்பது ஆவணத்தின்‌ மற்றொரு பெயராகவும்‌ காணப்படுகிறது. 
கல்வெட்டின்‌ முதல்‌ ஆறு வரிகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன. ஊர்க்‌ கல்வெட்டு எண்‌ 
11-உடன்‌ தொடர்புடையதால்‌ இக்கல்வெட்டும்‌ முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்தது எனக்‌ கொள்ளலாம்‌. 


கல்வெட்டு : 


1-6. . 


ப்சீ 


5 


[பெர்ப்பட்ட ரதா 


. இவ்வ . ., 


20 


33. 
94, 


யும்‌ மிகுதிக்‌ குறைவு உள்‌ 
10. 
LL, 
12. 
18. 
14. 


15. 
16. 
14 தி 
18. 
19, 
20. 


தல்‌ 
22. 
23. 
24, 
25. 
20. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 


ளடங்க இன்நிலத்தின்‌ ே 

. முன்‌ பொற்றிக்‌ கலம்‌ உைப] 
பாசியபுரத்து வஜாபராரி] 
சாலையுடையான்‌ கலத்‌ 

தின்‌ மேற்பட்ட வாமும்‌ இ 
வரே இந்திலத்துக்கு . 
இஷபாரித்த . . குடுத்து. . . 


ச்‌ [சேர] [எ*]ன்று கொள்ளக்‌ கடவர[ா] 


கவும்‌ இநிலத்தின்‌ மேல்பட 
குஷம்‌ தீக்கிதின்ற நூவதம்‌ 
எம்மில்லிசைக விலைப்‌ 9 
பாருள்‌ முற்றும்‌ ஆவணக்கள[சி] 
யே கைச்‌ செல்லஅறக்‌ கொ] 
ண்டு விற்றுவிலையாவண 

ஞீ செய்து குடுத்து இந்‌ 
நிலத்துக்கு இறை காவ][ல்‌] 
அஷாசித்‌.கதவல்‌ இறை 
வேண்டும்‌ *உரவஜமேர[ல்‌] 
நாங்களறக்‌ கொண்டு இந்நி 
லத்துக்கு வேண்டுமிறை யெ 
ல்லாம்‌ ௮ ரசித்‌ தழவல்‌[இ] 
றை நாங்களே இறுக்கக[ட] 
வோமாக இவர்க்கு இந்நில 
ம்‌ நாங்கள்‌ விற்றுக்‌ குடு[த்த] 


௨,சாணங்‌ கெட்டு [ப்‌ போன] 


21 


99. மையில்‌ இப்பரிசு இந்[நி] 


க்‌ 
6, ல்‌, ரில்‌ அப்டி த 


த்‌[ே] 


37. ௨)சாணஞ்‌ செ[ய்‌*]து குடு 


28. தாம்‌ எழிலார்‌ கிழவன்‌ ந[ந்தி 


5 
டவ்‌ 


| 


ஞை! 


29, த[ஈய;நான வீமகெவஹர்‌ வீ[। 
40, ப்பேரையர்க்கு 2ஹாஹூமெ 
41, யோம்‌ இந்நிலத்துக்கு இது 

42, வே விலையாவணமும்‌ இ 

43, துவே விலையாவணமாவ[று] 

44. திப்‌ பொருட்சிலவுமாவதாக [வு] 

49. ம்‌ இதுவே இந்நிலத்துக்கு [வ] 

46, ராித்தவல்‌ இறை காவல்‌ 

417. வ,சாணமும்‌ இதுவேய: 

48. வதாகவும்‌ இதுவல்லது 

49. வறு பொ[ரு*]ள்‌ மாவறுரிப்‌ பொரு 
90. ள்‌ சிலவோலையும்‌ இறை கா 

91. வல்‌ உ, காணமும்‌ வேறு காட்‌[ட] 
92. க்‌ கடவரல்லாதாராகவும்‌ ப்ப 

99. ரிசு முன்‌ விற்றுக்‌ குடுத்த ய, 

54, ணங்‌ கெட்டுப்‌ போனமையி 

99. ல்‌ ௨௩ந ௨.சாணஞ்செய்*]து கு 

56. டுத்தோம்‌ திரு$[பிர்ேவர்க்கு 

இதல்‌ அல்‌ வேண்டு3$ செ[ய்‌*]து 

98, குடுக்க பெறுவராக எழிலார்‌ கிழவன்‌] 
29, இப்படிபணியால்‌ இவ்வூர்‌ வைடா 
60, சவான்‌ . . . . தாமோகரன்‌ வ 

61. [ஹ]ண்ணிய[தே]வன்நேன்‌ எழுத்து 
62. இப்படி பணியால்லிவ்வூர்‌ . . . , 

69. . . . . இவை என்‌ எழுத்து 


க்‌ 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 285 / 1980 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ! கி.பி. 10-ஆம்‌ 
திருமக்கோ ட்டை தூற்றாண்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
சோழர்‌ அட்‌ இ 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 19 

எண்‌ | 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


இக்கல்வெட்டின்‌ முதல்‌ 23 வரிகள்‌ முற்றிலும்‌ சிதைந்துவிட்டன. ஆதலால்‌ 
மன்னன்‌ பெயரை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஊர்க்‌ கல்வெட்டு எண்‌ 11, 
12 ஆகியவற்றுடன்‌ தொடர்புடையது ஆதலால்‌ இக்கல்வெட்டும்‌ முதலாம்‌ 
இராஜராஜ சோழன்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாகவே இருத்தல்‌ வேண்டும்‌. எழிலூர்க்‌ 
கிழவன்‌ நந்திதாயனான வீரகேசரி விழுப்பேரரையன்‌ என்பவன்‌ குறிப்பிட்ட நிலம்‌ 
ஒன்றை விலைக்கு வாங்கி இறைவனுக்குத்‌ திருவமுது, புளிங்கறி, நெய்‌, தயிர்‌, 
பொறிக்கரி, வெற்றிலை, அடைக்காய்‌, திருமெய்ப்‌ பூச்சு போன்றவற்றிற்காக 
இறையிலி தேவதானமாக நிலமளித்த செய்தியும்‌ அதிகாரிகள்‌ பலர்‌ கையொப்பமிட்ட 
செய்தியும்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1—23 - வரிகள்‌ சிதைந்துள்ளன. 


24. வாலையார்‌ .. , 


ட அதி 


26. ௩ 


27. . 


. கொண்டார்‌ .. . 


i 


28, , .. சிய புரத்து தேவல, 

29. ற்க்கு மேற்கும்‌ தென்பாற்‌ கெல்‌ 

30. லை பாசிரய பு[ர*]த்தெல்லைக்கு . 

81. [வா]க்காலுக்கு வடக்கு . .. 

92. ல்லைக்கு ... க்குக்‌ கிழக்கும்‌ வடபா[ற்‌ கெ] 
99. ல்லை[கூற்று]க்கும்‌ பாசியபுரத்தெ 

24. ல்லைக்கும்‌ தெற்கு இவிசைந்த பெரு 

29. நான்கெல்லைக்கு , .. நில 

86. துண்டம்‌ 6! இவ்‌ வறுமாச்‌ செய்‌ 

97. மிகிநிக்குனறமை உள்ளடங்க இ 

98. மேவர்க்கு நாட்டோம்‌ ஒரு திருவ 

99. முறுக்கு அரிசி நாநாழி கும்மா 

40. யத்துக்குப்‌ பருப்புழக்கு . .. க்கறிய 

41. முது ஒன்றும்‌ புளிங்கறியமுது 
42, ஒன்றும்‌ நெய்யமுது ஆழாக்கு 

43. தயி மிது உரியும்‌ பொறிக்க றிய 

44, முது ஒன்று அடைக்காயமுது நாநாழி 
45. க்கும்‌ வெற்றிலை[யமுது] நா... 

46. து ஒன்றும்‌ திருமெய்‌[பூச்சுக்கு] 

47. . [குழம்பு .. . 

48, ... இந்நிலம்‌ 

49, .... கிவமம்‌ ,, 

50. .... 2ஹர 

91. சேவர்க்கு எழிலூர்‌ கிழவன்‌ சஷி தாய 
52. னான வீரகேவாறி விழுப்பே 

93. ரையன்‌ னே[ன்‌*] இவர்‌ பணிக்க எழுதி 
54. னேன்‌ இக்கரை ஸஹமெயம்‌ [ஸ்ரீ] 


24 


99. 
56, 
51. 
58. 
59. 
60. 


61. 


62. 
63. 


64, 


65. 
66. 
67. 


68. 


69. 
70. 
மிக்‌ 
72. 


79. 


74. 
75. 
76. 
17 
78. 
19. 
80. 


இகல்‌ ௮௧ 


82, 


[ம]னுகுல சூளாமணிச்‌ சருப்பே 

திமங்கலத்து 2த்தி[ய*]ஷன்‌ . 

னார்‌... ன்னான்‌ , 

திருவ , . , ரைய நெழு 

த்து இப்பரிசே இன்னிலம்‌ செ 

ய்‌ ௮ம்‌ இறையிலி தேவதானமா 

க தேவர்க்கு குடுத்தேன்‌ ந(ஈ)ஜிதா[ய*]ன்னான 
வீரகேஸரி விழுப்பேரையன்நேன்‌ இ 

வை என்‌ நெழுத்து இப்படி பணி[யறி] 

வேன்‌ இவ்வூர்‌ மன்‌ பட்‌ 

டன்‌ தாயனான அலங்காரச்‌ . 

“ - இவை என்நெழுத்து இப்படி ப 
ணியறிவேன்‌ இவ்‌ வர்‌ வைடானஸ 

ன்‌ மயிந்தன்‌ ஜான! 
இவை என்தெழுத்து இப்படி யறி 


வேன்‌ 8)வான்‌ பொன்னன்‌ நா 


த லட்டன்நேன்‌ 


ன .. . பால[க]லியன்நேன்‌ 

இவை என்னெழுத்து இப்படி பணிய 
றிவேன்‌ [பூரகோசரி பட்டன்நான , . . 
ன்றான்‌ .. . நெழுத்து இப்படி பணி[ய] 
றிவேன்‌ இவ்வூர்‌ சயதஸன்‌ இராய 

ன்‌ பனையன்னான . . .ஸனாச்சன்‌ ... 
யால்லிவ்வூர்‌ வேழ்க்கோவன்‌ [புத்த] 
ன்நேன்‌ இவை என்‌ [எ*]ழுத்து இப்படி 
பணியறிவேன்‌ இவ்வூர்‌ யத ஹன்‌ 
திருவடிகள்‌ திருவரங்கன்‌ நான [தா ந] 

. வியனேன்‌ இவையெ 

ன்நெழுத்து 


25 


கு. நார, அ. 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌: 
ஊர்‌ ; 
மொழி; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


(1-7 


சிதால்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 286/1980 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ; 20! 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி, 1100 
திருமக்கோட்டை. 

இந்தியக்‌ கல்வெட்டு | Sosa 
தமிம்‌ ஆண்டு அறிக்கை ] ப 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
சே! ழர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 14 


எண்‌ 


க 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


இராஜேந்திரசோழ வளநாட்டுப்‌ புறங்கரம்பை நாட்டு பிரம்மதேயம்‌ ஸ்ரீகுலோத்துங்க 
சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்தின்‌ மேல்பிடாகையில்‌ உள்ள திருமைய்யாண்டார்‌ 
கோயிலுக்கு திருநொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு புழக்கிசுந்தரநான சேந்தன்‌ 


என்பவன்‌ ,16 காசுகள்‌ தானமளித்துள்ளான்‌. இக்கோயில்‌ காணி உடைய 
சிவபிராமணர்கள்‌ அனைவரும்‌ அக்காசுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு அதன்‌ வட்டி 
கொண்டு தினமும்‌ விளக்கெரிக்க ஒப்புக்‌ கொண்டனர்‌. இக்காசுகளுக்கு மாதம்‌ 


அரைக்காற்‌ திரமம்‌ வட்டி எனக்‌ கணக்கிட்டு அவ்வட்டி கொண்டு விளக்கெரித்தனர்‌ 
என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. 


வரிகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன) 


8. ஸ்ரீ கொலோத்துங்க சோழ 


9, தேவற்கு யாண்டு ௩௰ [இராசே 


10, 


ஹூ சோழ வளநாட்டுப்‌ புறங்‌ 


11. கரம்பை நாட்டு ஸஹ 


26 


12. சேசம்‌ ஸ்ரீ கொலோத்து[ங்க] 
19. சோழச்‌ சதுர்வேதி மங்க 
14. லத்து மேல்‌ பிடாகை 

15. திருமை[ய்‌]யாண்டார்‌ கோ 
16. யிற்‌ காணி உடைய சிவபி 
17. ராமணர்‌ அனைவோம்‌ தா 
18. ம்‌ வேண்டா [யி]நவர்க்‌(க) . . 
19. . புழக்கி சுந்த[ர*]நாந செந்‌ 
20. [த]ராயன்‌ உபயமாகத்‌ தந்‌ 
21. த காசு பதிநாறுக்கு நாள்‌ 


22. ஒன்றுக்குத்‌ திங்கள்‌ [அ]ரைக்கா 
29. [ற்த்‌ திரமமாக] திருநுந்தா விளக்‌ 


24, கு எரிக்கக்‌ கடவோமாகவும்‌ எரிக்கு 


25. மிடத்து சந்திராதித்தவற்‌ செலு 
26, த்தக்கடவோமாநோமிவ்வ 


27. நைவோம்‌ |-- 


1. இந்தியக்‌ கல்வெட்டு ஆண்டறிக்கையில்‌-ஆட்சியாண்டு 3-எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது . 


27 


த, நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 287 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 16 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1184 
ஊர்‌ ; ௬ மக்‌ த 
திருமக்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
ரசு: ழர்‌ 
பணித்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 14 ன்‌ 
மன்னன்‌ : விக்கிரமசோழன்‌ et J 
இடம்‌ : திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌ 


குறிப்புரை: இவ்வூர்த்‌ திருமெய்யாண்டார்‌ கோயிலில்‌ ஒரு நொந்தா விளக்கு எரிப்பதற்கு. 
திரைமூருடையார்‌ மஞ்சனத்திருமாம்பழமுடையான்‌ என்பவரால்‌ 16 காசுகள்‌ 
கொடையளிக்கப்பட்டது. இக்கோயிலைச்‌ சேர்ந்த காணி உடைய சிவபிராமணர்கள்‌ 
அக்காசுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, மாதம்‌ ஒரு திரமம்‌ வீதம்‌ வட்டி செலுத்துவ 
தென்றும்‌, அவ்‌ வட்டிக்‌ காசால்‌ தினந்தோறும்‌ ஒரு ரொந்தா விளக்கு எரிப்ப 
தென்றும்‌ உறுதியளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஷஷிஸ்ரீ விக்கிரம சோழ தேவர்க்கு யா 
2. ண்டு ய*வது திருமையாண்டார்‌ 2 
3. காயிற்‌ காணி உடைய சிவப்பிராம 
4, ணரனைவோந்‌ திரைமூருடையா 
உன்‌ மஞ்சனத்‌ திருமாம்பழமுை 


6. டயான்‌ பக்கல்‌ உபையங்‌ கெ 


28 


7. [ஈண்ட] காசு பதிநாறுக்குத்‌ திங்‌ 
8. [கள்‌ ஒ]ரு திரம[ம்‌*] பலிசை கெ 
9. ஈண்டு நித்த(த)மொரு திரு நு 
10. ந்தா விளக்குச்‌ சந்திராதித்த 
11. [வல்‌] எரிக்கக்‌ கடவோம்‌ 


12. மாவோம்‌. 


29 


த. நா, அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம : திருவாரூர்‌ 

வட்டம்‌ ; மன்னார்குடி 

ஊர்‌ ; திருமக்கோட்டை 

மொழி; தமீழ்‌ 

எழுத்து: தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ 

மன்னன்‌ : இரஸ்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌ ; 288 / 1980 
ஆட்சி ஆண்டு : 1 
வரலாற்று ஆண்டு ; கி.பி. 1166 
இந்தியக்‌ கல்வெட்டு | _- 

ஆண்டு அறிக்கை 

முன்‌ பதிப்பு : — 

னங்க கல்வெட்டு 2 16 

எண J 


திருமெய்ஞானபுரீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ மட்டுமே உள்ளது, இக்கல்வெட்டு இரண்டாம்‌ இராஜாதி 


ராஜன்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது. என்பதைத்‌ தவிர வேறு செய்திகள்‌ எதையும்‌ அறிந்து 


கொள்ள முடியவில்லை 


கல்வெட்டு : 
1, ஜஹி” இராச 
2. ஈதிராச தேவற் 
3. கு யாண்டு ௪ 
4, வது உடை 
9. யார்‌ 


க 


30 


த. நர, அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 422/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1188 
ணில்‌ வேஞ்குடி இந்தியக்‌ கல்வெட்டு | ௨ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ) 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னு 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ) 

ட - எண்‌ ்‌ 1 
மனனன ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ | 


உருத்திரகோடீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


பேரம்பலம்‌ பொன்‌ மேய்ந்த ஸ்ரீகுலோத்துங்கசோழதேவர்‌ என்று அரசனின்‌ சிறப்புப்‌ 
பெயர்‌ காணப்படுகிறது. கல்வெட்டின்‌ உட்பகுதியில்‌ பெரியதேவர்‌ குலோத்துங்க 
சோழதேவர்‌ என்ற குறிப்பும்‌ உள்ளது. மங்கல நாட்டில்‌ மங்கலம்‌ என்ற 
ஸ்ரீஇராசேந்திர சதுர்வேதிமங்கலத்திலுள்ள கோயிலின்‌ தேவதான இறையிலி நிலங்கள்‌ 
குறிக்கப்படுகின்றன, ஊர்க்‌ கணக்குப்படி தேவதான இறையிலி நிலங்கள்‌ தளியாகப்‌ 
பிரித்து பழைய பெயர்‌ நீக்கப்பட்டுக்‌ குலோத்துங்கசோழமங்கலம்‌ எனப்‌ பெயரிட்டு 
அழைக்கப்பட்டதை அறியமுடிகிறது, 


1, ஷுஹிஸ்ரீ கி, ஹுவ.ஐ வக,வத்திக 


2. ள்‌ ஸ்ரீபேரம்பலம்‌ பொன்மேஞ்சரு 


3. ளின ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு 


4. [யா]ண்டு அஞ்சாவது தேவதான இறையிலி 


5. [இ]ட்ட படிக்கும்‌ வேறு பிறிந்த படிக்கும்‌ உள்வரிப்‌ 


6, படி அருமொழிதேவ வளநாட்டு மங்கலநாட்டு மங்‌ 


7. கலமான ஸ்ரீஇராஜேந்திர சதுவே-சிமங்கலத்து உடைய 


31 


8. 

9. 
10. 
11. 
12, 
13. 
14, 
15, 
16. 
பர்‌, 
18, 
19. 
20, 
21. 
22. 


23. 
24, 
25. 
26. 
21. 


28. 


முடைய மஹாதேவற்கு வேண்டும்‌ 

நிவன்தங்களுக்கு இறுப்பதாக இவ்வூரில்‌ இத்தேவர்‌ 

க்கு இறையிலியாய்‌ வருகிற நிலத்தில்‌ தேவதான இறையி 
லி இடுகிற நிலத்துக்கு ஊர்க்கணக்கு மங்கலமுடையான்‌ 
[எ]ழுத்திட்ட கணக்குபடி திரிபுவனமாதேவி வதிக்கு கிழக்கு 
ஸு, [2]ணாஜன்‌ வ[ா*]ய்க்கா லுக்கு தெற்கு முதற்கண்ணாற்று 


முதற்சதிரத்து இரண்டாஞ்சதிரத்தும்‌ இவ்வதிக்கு கிழ 

க்கு இவ்வாய்க்காலுக்கு வடக்கு முதற்கண்ணாற்று முதற் ச 

திரத்து [வ]திக்கு கிழக்கு ஆயிரவன்‌ வாய்க்காலுக்குத்‌ 9 

உ. [கண்]ணாற்று மூன்‌ றாஞ்சதிரத்து 

வதிக்கு கிழக்கு ஸுஸை£ணதன்‌ வாயிக்காலுக்கு தெற்கு [நா] 

லாங்கண்ணாற்று முதற்‌ சதிரத்தும்‌ நிலமாய்‌ பழம்‌ பெய 

ர்‌ த[வி]ன்து யாண்டு அஞ்சாவது முதல்‌ தேவதான இ 

றயி[லி|யாய்‌ வேறு பிறின்த குலோத்துங்க சோழமங்கலம்‌ 

நிலம்‌ ஈறு ௬. .௪£தி.ர:_௯ உள்ளளவு அளக்க குறைன்த நி 

ல[த்‌*]தாலும்‌ தரம்‌ பெறாது நீங்கும்‌ நிலத்தாலும்‌ நிலம்‌ வட 
- உ 49றுஆக ௫: ரிலியும்‌ பெரிய சேவர்‌ குலோ 

தீதுங்க சோழ தேவற்கு பதிநாறாவது அளவு நீங்கலுக்கு 

- உ. நீக்கின இத்தேவர்‌ ஸ்ரீகோயிலுந்‌ திருமுற்‌ற[மும்‌] 

. ... இதில்‌ பதிநாறாவது ஆள . 


௨.௨. நிலமாய்‌ பழம்படியே . 


29. . . . ந2௩பஐ நிச்சையித்த , , , இவர்க்கு 


30, 
31. 
92. 
33. 


ற்றை நாள்‌ . , , ௩ப நிச்சய்த்த இவ 


டமார்‌ உடையாரை . 


குன்றம்‌ உ. , முத... ராயராயனே [ன்‌] 


டர 


த. நா. ௮, தொல்லியல்‌ துறை தெரடர்‌ எண்‌: 426/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1223 
ஊர்‌ : மணக்கரை + 
. ச்ச்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ட 
மொழி : கசி ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கப்ட \ 1 
வவ ] 
இடம்‌ : கூனாண்டார்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறக்‌ குமுதம்‌. 
குறிப்புரை : குறுப்பனாங்குடி இறைவனாகிய கூனாண்ட மாதேவற்கு ஸ்ரீகோயில்‌, திருமுற்றம்‌ , 
திருமடைவிளாகம்‌ ஆகியவற்றிற்கு தேவதானம்‌ நிலம்‌ விலைக்கு வாங்கிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. இந்நிலம்‌ தலைகுலமுடையானிடமிருந்து 1500 காசுகளுக்கு 
திருகாமத்துக்‌ காணிபாக விலைக்கு வாங்கப்பட்டதாகும்‌. 
கல்வெட்டு : 
ர்‌ 


ஷுஹிஸ்ர்‌ [திபுவன சக்காவத்திகள்‌ ஸ்ரீ இராஜேகீர சோழ தேவற்கு 
வாண்டு எ ஆவது குறுப்பனாங்குடி உடை[யார்‌] கூனாண்ட மாதேவற்கு 


இவூரில்‌ தேவதானம்‌ ஆற்றுக்கு கீழ்கரை வட்டகை, . . ன உள்பட 
௫-[௮ப]ம்‌ எட்டு மாவும்‌ தலை[கு]ல முடையான்‌ பக்கல்‌ இராசகே . , . 
ழ[த]தரையன்‌ விலை கொண்ட நிலம்‌ . . . க்கு குறுப்பனாங்குடி 
உடையார்‌ கூனாண்ட ர்த்தி தேவதானம்‌ ஸ்ரீகோயிலும்‌ 
சி ததுதுர்‌ அலது! ல்துல்‌ . உள்ளூர்‌ தேவதானமும்‌ திரு 
நாமத்‌ ... . ண்‌. . .திசண்டே , 


கைவழக்கம்‌ ஆகையில்‌ இந்னிலத்துக்கு இவன்‌ கொண்ட ஷண 
விலைப்படி [காசு ஐூ௱ இன்னாயனார்‌ திரு,. ட்டு விற்று 
(நாயனாற்‌]பண்டாரத்து ஒடுக்கி திருனாம[த்‌]து காணியாக விலை 
கொண்[டமைக்கு எ... டையூர்‌] பிறிந்த செய்துங்கநல்லூர்‌ 
௫“கூப . . புள்‌[ளமங்‌]கலமான கலியாண புரங்கொண்ட . .. லத்து 
[உ]ள்பட ஊர்‌ கீழ்‌ இறையிலி இட்ட ௫... 


33 


த.நா. ௮, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி ; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ £ 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


ஸ்‌ 
2. ம்‌ 
3 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 434 / 1979 


திருவாரூர்‌ 


ஆட்சி ஆண்டு : 12 

மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி, 1178 
த்வம்‌ 1 

கால்க“ அல்லு இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ட 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : _ 
எசாழச்‌ ஊர்க்‌ கல்வெட்டு i ர 
இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ எண்‌ 


தண்ணீர்க்குன்றமுடையார்‌ என்னும்‌ ஜலகிரிகாதர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்‌ 
புறச்‌ சுவர்‌. 


கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ காணப்படவில்லை. ஜயங்கொண்ட சோழ மண்டலத்தைச்‌ 
சேர்ந்த மேலப்பழையனூர்‌ நாட்டு வேதவனமுடையான்‌ கருணாகரதேவனான 
அமரகோனார்‌ என்பவர்‌ தண்ணீர்ககுன்னமுடைபார்‌௩ கோயிலுக்கு ஒரு திருக்‌ 
குத்துவிளக்கு அளித்து அதை நொந்தர விளக்காக எரிப்பதற்கு 100 காசுகள்‌ 
கொடுத்ததையும்‌, உருத்திரகோடீஸ்வரா கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ அதைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு தினந்தோறும்‌ உழக்கு எண்ணையால்‌ எரிக்க சம்மதித்ததையும்‌ 
தெரிவிக்கிறது இக்கல்வெட்டு, இச்சிவரொமணர்கள்‌ தங்களுக்குள்‌ மாத நாட்கள்‌ 
முப்பதை ஒவ்வொருவரும்‌ 5 நாட்கள்‌ வீதம்‌ பிரித்துக்‌ கொண்ட உடன்பாட்டையும்‌ 
தேரிவிக்கிறது, கல்வெட்டு ஆங்காங்கே சிதைந்து காணப்படுகிறது. 


ந்து வந்திறைஞ்சி சேவிக்க ஊழிஊழி ஒரு செங்கோல்‌ எழு... 


பான்‌ வீர ஷி௦ஹாவாகத்து உலகுடை முக்கோக்கிழாநடிகள்ளோ ... 


, நீதருளிய கோவிராஜராஜ கேசரி பந்[ம]ரான திரிபுவனசக்கரவத்திக£ள்‌] 


பட ராஜரா 


4, ஐ 


௫.௮ 


தவற்கு யாண்டு 8௨ டாவது துலா நாயற்று அபர பக்ஷத்து 


34 


ளு 


11. 
12. 
13. 
14. 
15. 
16, 


17. 


18, 


19. 


20. 


21. 


22. 


, ம்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற ஆயிலையத்து நாள்‌ இராஜேந்‌[தி]சோழ வ 


ள நாட்டு நென்மலி நாட்டு நெடுமணலான மதனமஞ்சரி அதுவே 4திம 


. ங்கலத்து உடையார்‌ உருத்திரகோடீறரமுடையார்‌ திருமுன்பு எரிய 
. ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மலைப்‌ பழைய 
. லூர்‌ நாட்டுப்‌ பழையனூருடையான்‌ வேதவனமுடையா[ன்‌ கரு] 


10. 


ணாகர தேவரான அமரகோ[ன[|ார்‌ வைத்த திருநுந்தா விளக்கு [ஒன்‌] 
றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு நிதிகலபடி எண்ணை உழக்காக ... 

திக்கு வேண்டும்‌ எண்ணை ௯௰% உனக்கும்‌ இக்கோயி ... த்து 

ய சிவப்பிராமணன்‌ பாரத்துவாசி உலக விடங்கன்‌ ... 

மதன ... 

உலக விடங்கன்‌ ஆண்டவரைசு சோகியும்‌ இவன்‌ மகன்‌ உருத்திர ... 


...காசியபன்‌ உருத்திரன்‌ ஆதித்த தேவனான வரகித நாய(ய)க 
பட்டனும்‌ இவன்‌ 


[உ]ருத்திரனும்‌ உள்ளிட்டார்‌ நாள்‌ டும்‌ இக்கோத்திரத்துப்‌ பெரியாழ்வான்‌ 
சிகலை வாமு 


உன்‌. குலோத்துங்க சோழ பட்டனும்‌ இவன்‌ மகன்‌ பெரிய தேவனும்‌ 
உள்‌ 


[ளிட்டாரு]ம்‌ ஆத்திரையன்‌ திருநலமுடையான்‌ கணவதியான செய்ய 
பிரான்‌ ப 


. . இவன்‌ மகன்‌ திருநலமுடையானும்‌ உள்ளிட்டார்‌ நாள்‌ டும்‌ 
வாச்சியன்‌ உடை 


... தவன்‌ நாள்‌ ரிம்‌ ஆக நாள்‌ ஈ௩௰க்கு நாள்‌ சக்கு காசு, . . ஆக 
நாங்க 


[ள்‌ கைக்‌] கொண்ட காசு ஈ இக்காசு நூறும்‌ நாங்கள்‌ நாளோ பாதியிலே 
உபை 


ல்‌ 


23. 


24, . . 


29. 


20. 


27. 


28. . 
29, 
90. . . 


திட்டு 


யமாக கைக்‌ கொண்டு நாங்களும்‌ எங்கள்‌ மக்கள்‌ உட்‌. . யும்‌ எங்கள்‌ 
மக்கள்‌ வழிவழியும்‌ எங்கள்‌ பக்கல்‌ 


௨யால்‌ பெற்றுடையாரும்‌ உபையமாக பொன்‌ கொண்டு பொலிசைக்கு 


௨.௨. திருநுந்தா விளக்கு ஒ[ன்‌/றுக்கு நாள்‌ கக்கு எண்ணை உழக்காக 
அடரதித்தவற்‌ யெரிய தர 


ஈத்‌ தீருக்குத்தி விளக்கிலே எரிக்கக்‌ கடவோமாக இக்காசு நூறும்‌ 


உபையமாக கைக்‌ 


காண்டோம்‌ இவர்‌ இட்ட தராத்‌ திருக்குத்தி விளக்கு ஒன்றினால்‌ 
இவை .. இப்படிக்கு இவை உ... 


... உருத்திரன்‌ எழுத்து வாதி , . . பட்டன்‌ எழுத்து 
- வரைசு பட்டன்‌ எழுத்து [குலோத்‌]துங்க சோழ பட்டன்‌ எழுத்து 
௨ ட்ட எழுத்து இவன்‌ மகன்‌ திருநல உ... 


. [எழுத்து . . . 


36 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 435 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 21 

வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி 1199 

ஊர்‌ தண்ணீர்க்குன்னம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 

ரசு : சோழர்‌ 

ழு ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ட 2 

மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ] 

இடம்‌ : தண்ணீர்குன்றமுடையார்‌ என்ற ஜலகிரிநாதர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்‌ சுவர்‌ 

குறிப்புரை : இராஜேந்திரசோழ வளநாட்டு நென்மலி நாட்டு மதனமஞ்சரி சருப்பேதிமங்கலத்து 
உருத்திரகோடீஸ்வரமுடையார்‌ கோயிலைச்‌ சேர்ந்த முப்பது வட்டத்து சிவ 
பிராமணர்கள்‌ 500 காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு அதன்‌ வட்டியால்‌ நொந்தா 
விளக்கு எரிப்பதற்கு சம்மதித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இக்காசுகளைக்‌ 
கொடையாக கொடுத்தவர்‌ வெள்ளான்‌ ஒருவராக இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டு 
இடையிடையே மிகவும்‌ சிதைந்துள்ளது. 

கல்வெட்டு : 


1, [ஈத விஜி திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ பா 


2. [ண்டியன்‌! முடித்தலையும்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க- 


9. [சோழ தேவர்க்கு] யாண்டு [௩௰௧]வது கன்னி நாயற்று அபர பக்ஷ 


4. [த்து] . . . யும்‌! புதன்‌ கிழமை பெற்ற கா!ர்‌*]த்திகை நாள்‌ 
இராஜேந்திர 


. [சோழ வளநாட்‌]டு நென்மலி நாட்டு மதனமஙரி அதுவேஃகிமங்கல 


6. த்து[உடையார்‌] உருகதகோடீபரரமுடையார்‌ திருமுன்‌ . .. இந்நாட்டு 


37 


ப 


த்து . . . 


[செலுத்தி 


எதுஎல்லா 


௦௨௫ ங்ட்டண்‌ 


. உடையான்‌ 


8. ௨... தண்ணீர்கு[ன்‌*]னத்து . .. க்கு வெள்ளான்‌ பெரிய .. . 
9. & .. யில்‌ முப்பது வட்டத்துக்‌ காணி. .. 
10. . . . உருத்திர பட்டனும்‌ இ . . , 
ந கி உகும்‌ உடையானும்‌ ஆண்ட .. 
12. . . . உருத்திரனான பெ... இவன்‌ தம்பி , , . டையான்‌ பெரிய 
தேவனும்‌ இ 
18. வன தம்பி செய்ய பிரான்‌ . . . மன .. . னும்‌ இவன்‌ தம்பி ஆண்ட 
வரைசு பட்‌ 
14. டனும்‌ உடையான்‌ தேவலு;ம்‌ இவ்வனைவோம்‌ இவ்‌ 
15. வாண்டவரைசு பக்கல்‌ உபையம்‌ ஆக கைகொண்‌்[ட] 
16. [காசு ஐஞ்ஞா(ஈ)று காசு பாம்‌ கொண்டு பொலிசையும்‌ 
திருநொ ந்த விளக்கு எங்கள்‌ பக்‌ 
17. கல்‌ பெற்றுடையாரும்‌ கொண்டு .. . ராவதாக 
18. . . . உத்திரபட்டன்‌ எழுத்து , . . திநாந . , . பட்டன்‌ 
உல[க*] நம்பி லட்டன்‌ 
19. [குலோ]த்துங்க சோழ பட்டன்‌ எழுத்து . . , எழுத்து 
இப்படி .. . நாயக பட்டன்‌ எழுத்து 
20. . , . பொற்கோயில்‌ பட்டன்‌ எழுத்‌[து] . . . எழுத்து . . 
1. சதுர்த்தி அல்லது பஞ்சமியாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


33 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 436/1979 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ ; 


மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1761 
்‌ . கலி 4940 
மன்னார்‌ 
எ வரலாற்று ஆண்டு ; கி.பி, 1839 
தண்ணீர்க்குன்னம்‌ 
தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ஸா 
தமிழ்‌ 
ன முன்‌ பதிப்பு : — 
௬ ஊர்க்‌ கல்வெட்டு 1 3 
எண்‌ ] 


தண்ணீர்குன்றமுடையார்‌ என்ற ஜலகிரிகாதர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னிதி. 


குறிப்புரை : கி.பி. 1839-ல்‌ இவ்வூரைச்‌ சேர்ந்த ஆதியப்ப உடையார்‌ மகன்‌ சேவகப்‌ பெருமாள்‌ 
உடையார்‌ என்பவருடைய திருப்பணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்திருப்பணி 
அம்மன்‌ கோயிலில்‌ நடைபெற்றிருக்கலாம்‌. சக வருடமும்‌ கலி வருடமும்‌ 
கூறப்பட்டிருக்கின்றன. 
கல்வெட்டு : 
[ரி 


2. 


3. 


குரு [சித்தர்‌] நுணை சாலிய வாகன சகாப்தம்‌ ௬௭1௬௧ ௨ கலி 
யாப்த்தம்‌ ௪௯௯ர௱ச௰ 


மிதன்‌ மேல்‌ செல்லா நீண்ட விகாரி ஹூ தை மீ உ மிவூற்‌ ஆதியப்ப 


உடையார்‌ குமாறன்‌ 


சேவ[கபெ]ருமாள்‌ ௨டையாற்‌ போகம்‌ வைத்த திருப்பணித்‌ தர்மம்‌ உ 
மீனாஷ்சி சகாயம்‌ ௨ 


39 


த. நா, ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 157 / 1980 


மாவட்டம்‌ 1 தீருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ; 21 
ரும்‌, ப்பம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1297 
உளர்‌ ; சேந்தமங்கலம்‌ 
மொழி : தமிழ்‌ இத்தியக்‌ கல்வெட்டு | 
எழுத்து: தமிழ்‌ கழ அரை... 
அரசு; சோழர்‌ முன்‌ பதிப்பு: ல 
மன்னன்‌ ; மூல றாம்‌ இராஜராஜ சோழன்‌ த்க்‌ கல்வெட்டு } 

எண்‌ | 4 
இடம்‌ : சினிவாசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: சேந்தமங்கலம்‌ என்ற இந்த ஊர்‌ இராஜேந்திர சோழ வளநாட்டு நென்மலி நாட்டில்‌ 
அமைந்திருந்தது இங்கள்ள பெருமான்‌ கோயில்‌ இறைவனின்‌ பெய! கருமாணிக்க 
விண்ணகர்‌ எம்பெருமான்‌ என்பது இவ்வூரைச்‌ சேர்ந்த சிலரிடமிருந்து வீரசிகாமணி 
விழுப்பரையன்‌ என்பவன்‌ 500 காசுக்கு நிலம்‌ விலைக்கு வாங்கிய செய்தியும்‌ 
அந்நிலம்‌ இக்கோயிலுக்கு விளக்கெரிக்கம்‌ பொருட்டு தானமாக அளிக்கப்பட்ட 
தென்றும்‌ தெரிய வருகிறது, கல்வெட்டு இடையிடையே மிகவும்‌ சிதைந்துள்ளது 
இந்த ஆவணம்‌ நியோக பத்திரம்‌ என்ற வகையினைச்‌ சேர்ந்தது என்பதும்‌ தெரிய 
வருகிறது. 

கல்வெட்டு : 


1. சி,லவநச்சக்கரவத்திகள்‌ இராஜராஜ தேவற்கு யாஸ்டு ௨௦ வது 
2. க்ஷத்து ... [விய]ாழக்கிழமையும்‌ பெற்ற அனிழத்து நாள்‌ இராசேந்திர 
[சோழவள நா[ட்டு] 


9. நென்‌[மலி நாட்டு] [சே ந்த]மங்கலத்துக்‌ கருமாணிக்க விண்ணகர்‌ எம்‌ 
பெருமான்‌ ... 


4, க்காணி ... டிக்கும்‌ அழகிய மணவாளப்‌ ப[ட்‌*]டநும்‌ கருமாணிக்க 
பட்டனும்‌ இப்படிக்கு ... 


10. 
11. 


12. 


i. 


. செய்ய ... ய நம்பி பட்டனும்‌ இவ்வனைவோம்‌ பாண்டியகுலாசநி வள 


நாட்டு. . . 


ட்டு ஒரு ... வீரசிகாமணி விழுப்பரையன்‌ பாக்கை சேந்தமங்கலமுடை 


. ரையன்‌ ... தம்‌ ஆவஷக்காய,த்து இவ்வெம்பெருமானுக்கு சந்திரா 


தித்தவல்‌ 


, யசங்க ... தாகச்‌ சேந்தமங்கலத்து இவர்‌ காணியான அமுத மயக்கல்லெ 


. .. ஐஞ்ஞூறு [காசுக்கு விற்றுக்‌ கொண்டு ஷந்திராதித்தவல்‌ 


நிச்சயித்த நியோக பத்திரம்‌ பண்ணிநமையில்‌ ... 


மங்கலமுடையார்‌ திருவையாறுடையானுக்கு விற்று இக்காசு ஐஞ்ஜூறுக்கு 


விளக்கு இடக்கடவதாநமைக்கு கல்வெட்‌! ... 





கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி கிடைக்கவில்லை. 


41 


த்‌. நர, அ, 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி : 
எழுத்து 1 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


1. 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 158 / 1980 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ௮ 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 19-ம்‌ 

நூற்றாண்டு 
சேந்தமங்கலம்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ன்‌ 
மிழ்‌ 
"௭ முன்‌ பதிப்பு : ள்‌ 
இ ல பம்‌ ்‌ | 
அ கல்வெட்டு ட 2 
ஷை எண ] 


சீனிவாசப்பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, 


மிகவும்‌ சிதைந்த கல்வெட்டு. இக்கோயிலில்‌ இறைவனுக்கும்‌ நம்பிராட்டியார்க்கும்‌ 
விஸ்வசேனர்க்கும்‌ சிலை எடுக்கப்பட்டது. இச்சிலைகளை எடுத்தவர்‌ பெயரை 
அறிந்து கொள்ள முடியாதபடி கல்வெட்டு சிதைந்துள்ளது. இந்த தெய்வங்களுக்கு 
அமுது படைப்பதற்காக நெல்‌ வழங்கப்பட்டது, இந்நெல்லை இக்கோயிலைச்‌ 
சேர்ந்த சிலர்‌ பெற்றுக்‌ கொண்டு அதற்கான ஆண்டு வட்டியில்‌ அமுது படைத்தனர்‌, 
விஷு, அயன, சங்கிராந்தி நாட்களில்‌ அமுது படைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டிருந்தது. வெற்றிலை, பாக்கு, மிளகு, அரிசி, பால்‌, தயிர்‌, விறகு உள்ளிட்ட 
பொருட்களுக்கு இணையான நெல்‌ எவ்வளவு என்ற விவரம்‌ கூறப்பட்டுள்ளது, 


2 கிழமையும்‌ பெற்ற 


2. திருவிந்தளூர்‌ ந , . . குடையான்‌ மாதவன்‌ ஆத்திரையன்‌] 


4, ராந நந்திபன்மர்‌ . . . கொண்ட 


5. முழக்கு . . . சேந்தமங்கலத்து . . . 


42 


10. 


ன்று 


. கருமாணிக்க விண்ணகராழ்வார்‌ கோயில்‌ காணியுடைய வைய்கா நவான்‌ 
ரு ழ 1 


- பாரத்துவாசி கண்ணான்‌ சிங்கப்பிரான்‌ . . . காபன்‌ கருணாகர . . . 


. . வாசிஷன்‌ கண்ணபிரான்‌ . . . ன்‌ அழகிய 


சன்‌ பட்டனும்‌ இவ்வனைவோம்‌ உடைய . .. 


இப்படி கல்வெட்டுவித்து இக்கோயிலில்‌ இவர்‌ எழுந்தருளுவித்த [யித்‌ 
தேவர்‌ 


க்கும்‌ பிராட்டிமார்க்கும்‌ விஷ்வ[0*]0௦ ந[ர்க்கும்‌*] வஊங்கமங்கல[பார]உசி 
களும்‌ . .. 


பட அகதா 


(4. த 


14. 


க வட்ட 


16. 


நரி 


18. 


19. 


ப னை 


21. 


.... திருமஞ்சனம்‌ விண்ண . . . அழுது செய்தருளுகைக்கு அமுது . . . 
அமுதுவிற்கு [உ *]ள்ளி[ட்ட விஞ்‌] சநங்களும்‌ சந்திராதித்தவரை உயையஞ்‌ 


செலுத்தக்கடவோமாக . . . 

கல்‌ நாங்கள்‌ கைக்கொண்ட நெல்லு பதின்கலநே இருதூணிக்‌ 
குறுணிக்கும்‌ ஆட்டைக்குப்‌ . . 

ட [நிலத்து] இருதூணியாகப்‌ பொலிசை நெல்லுப்‌ பன்னிரு கலநே 
தூணிப்‌ பதக்குக்கு . . . 

௨... வரண்டுமே யுண்ணவும்‌ [. . .] பன்னிரண்டுக்கும்‌ ஆக நாள்‌ 
இருபத்து நாலுக்கும்‌ 

..... அரிசி பதக்காக அரிசி நாற்கலமும்‌ விஷவய ந ஷங்க,8 நாலுக்கும்‌ 
அரிசி கலமும்‌ ஆ... 

-  [க]லத்துக்கு இரட்டி நெல்லும்‌ . . . கலனுமாக அமுதுக்கும்‌ 
விறகுக்கும்‌ நெல்லுத்‌ தூணி . . . 


. அடைக்காயமுது பாக்கு இலை அமுது] . . . க்கு நெல்லு 
கலமும்‌ மிளகு அமுது இட ... 


௨... ஒன்றுக்கு நெல்லுக்‌ கலமும்‌ , . . பன்னிரு கலனே தூணிப்‌ 
பதக்கும்‌ . . . 


43 


அதி ட்ட 


கலமூம்‌ மிளகு அ[முது] . . . ச்செவிடும்‌ அடைக்காயமுது பாக்கு 


சல்‌ 

24, . 

35. அடைக்காயமுது பாக்கு இலை அமுதுக்கும்‌ [வ]கைக்கு நெல்லுக்‌ 
கலமும்‌ மிளகு அமுது இட . . . 

26. . . . க்கு நெல்லுக்‌ கலமும்‌ . . . ப்‌ பன்னிரு கலனே தூணிப்‌ பதக்கும்‌ 
கை..., 

27... கலமும்‌ மிளகு [அமு]து . . . ச்செவிடும்‌ அடைக்காயமுது பாக்கு 

28. அமுது பற்று , . . கடவோமாகவும்‌ இற்றை நாளால்‌ கைக்‌ 
கொ... 

29 - கீகு [திங்கள்‌ அரைக்கால்‌ சின்னம்‌ பொ[லி*]சையால்‌ வந்த , . 

30. , 

91 

32, . . . கைக்கு நாள்‌ ஒன்றுக்குப்‌ பால்‌ தயிர்‌ இருநாழியும்‌ நெய்‌ . . , 


34. 


அரிசி பன்னிரண்டுக்கும்‌ அக 


- தாள்‌ ஓன்று[க்கு] அமுதுபடிக்கு நெய்‌ ஆழாக்கும்‌ இப்படி . . 
எங்கள்‌ பக்கல்‌ பெற்றுடைய 


௨. இப்படி [ச]ந்திராதித்தவர்‌ அளக்கக்‌ கடவோமாகவு[மம்‌] 


44 


த, நர, அ. தெரல்லியல்‌ துறை சிதரடர்‌ எண்‌ : 159 / 1980 


மாவட்டம்‌ ;: 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 6 
மன்னார்குடி வாலாற்று ஆண்டு : கி.பி, 1172 
சேந்தமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | ட்‌ 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 

சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 2 
இராஜாதிராஜன்‌ 11 என்‌ ] 


சீனிவாசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மிகவும்‌ சிதைந்த கல்வெட்டு. இக்கோயிலில்‌ மூன்று சந்தி விளக்குகள்‌ எரிப்பதற்கும்‌ 
எண்ணைக்காப்புக்குத்‌ தேவையான எண்ணைக்கும்‌ நிவந்தமளிக்கப்பட்டி ருந்தது. 
அதனைப்‌ பெற்றுக்‌ கொண்டு இக்கோயிலில்‌ காணி உடைய சிலர்‌ விளக்குகள்‌ 
எரிக்கவும்‌, எண்ணைக்காப்புக்கு எண்ணை அளிக்கவும்‌ சம்மதித்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீஇராஜாதிராஜ தேவற்கு 


யாண்டு ஆறாவது பிள்ளை இளங்க' வேளார்க்‌ கை... 


2. . . . பொழுதுக்கு இராஜேந்திர சோழ வளநாட்டு நென்மலி நாட்டுச்‌ 
சேந்தமங்கல 
3. துக்காணி உரைடய]. . . பாரத்துவாசி கண்ணாளன்‌ சிங்கபிரான்‌ 


பட்டனும்‌ காணுபன்‌ ஸ்ரீகரஷன்‌ 


1. இளங்கோ - என்றிருக்கலாம்‌. 


45 


4. ,. வனு..வோ... பிரான்‌ பட்டனும்‌ அழகிய மணவாள பட்டனும்‌ 
இவ்வனைவோம்‌ கல்வெட்டிக்‌ 

5. குடுத்த பரிசாவது ... க்கு ஜயங்கொண்டி வைக்கிற வந்தி விளக்கு 
ஒன்றுக்கு உபையமாக நா... 

6. .. . [இவ்‌]வாட்டை மாசிமாஸ முதல்‌ காசு ஒன்றுக்கு பொலிசை 
எண்ணை ஆழாக்கு 

7. ... க்காப்புக்கு மாத்தது! எண்ணை உழக்கும்‌ வந்தி விளக்கு ஒன்றுக்கு 


மாதம்‌ ஒன்‌ 


்‌. . . . [சந்தி]ராதித்தவர்‌ செலுத்தக்‌ கடவோமாகவும்‌ இக்கோயில்‌ எழுந்‌ 


தருளி இரு .. 

9... [காணி] உடைய காசியபன்‌ ஸ்ரீகரஷன்‌  தேவனேன்‌ இவ்‌ 
எம்பெருமானுக்கு [ஸ[ந்தி 

10. [விளக்கு மூன்றுக்கு]. . . கு எண்ணை நாழியும்‌ நித்தற்படி எண்ணை 
௨... இவ்வாட்டை . . 

11, நாழி உழக்காக [நான்‌ி]கைக்‌ கொண்ட... 

12. . . . ஒன்றுக்கு . . . நாழி உழக்காக வந்த பொலிசை எண்ணைக்கு சந்தி 

19. ராதித்தவர்‌ செலுத்தக்‌ கடவதாகவும்‌ இப்படி [ஒ]ன்பது கல[ம்‌] பெற்று 
டையாரும்‌ கொண்டுடையாரு[ம்‌] இப்‌ 

14, படி ரெலுத்துவார்களாகவும்‌. 


1. காப்புக்குமாக வைத்த எண்ணை - என்றிருக்கலாம்‌. 
15 + 


46 


த. நா, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 160 /1980 


மாவட்டம்‌ 1 திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
மண்ணை அக வரலாற்று ஆண்டு ! கி.பி, 13 - ஆம்‌ 
ஊர்‌ : சேந்தமங்கலம்‌ நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
எழுத்து: தமிழ்‌ ஆண்டு அரிக்க 
அரசு ; சோழர்‌ முன்‌ பதிப்பு : ப்‌ 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ [11 ஊர்க்‌ கல்வெட்டு i ச 

எண்‌ 

J 

இடம்‌ : சீனிவாசப்பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டப தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மிகவும்‌ சிதைந்த கல்வெட்டு, சேந்தமங்கலமுடையான்‌ வேளான்‌ எதிரிலிப்‌ 
பெருமாளான இருங்கோளன்‌ என்பவனை முதுகண்ணாக [ பிரதிநிதியாக] உடைய 
வேளான்‌ கருணாகரன்‌ என்பவன்‌, இவ்வூர்‌ கோயிலுக்கு ஒரு நிலத்தை நீர்‌ வார்த்து 
தானமாக அளித்துள்ளான்‌. இந்நிலம்‌ கொண்டு இறைவனுக்கு தினந்தோறும்‌ 
பிரசாதம்‌ படைக்க வேண்டும்‌, மேலும்‌ அப்பிரசாதத்தில்‌ இவ்வூர்‌ ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
களுக்கு இருநாழி அரிசிப்‌ பிரசாதம்‌ கொடுக்க வேண்டும்‌ என்ற நிபந்தனையுடன்‌ 
இத்தானத்தைச்‌ செய்துள்ளார்‌. 


கல்வெட்டு : 
1. ஷிஹிஸ்ரீ கி,.வாவ.சச்சக்கரவத்திகள்‌ . . . 
2, . . . கொண்டருளின ஸ்ரீ .. . 
9-7. . 
8. தவனான நந்தி. .. 


9. [சோழ வளநாட்டு . . . [கோளரும்‌] 


47 


11 ௮ 


டர எத்தகை! 
42 
13. 
14. 
15, 


16. 


17. 


18. 


29. 
30. 


31. 


மனை குழி . . . பொத்தகப்‌ 

நிலம்‌ வேலியும்‌ இம்மனை குழி இருபத்தைஞ்சும்‌ இக்க[ர] 
[ம]ஈணிக்க விண்ணகர்‌ எம்பெருமான்‌ சீபாதத்திலே நீர்‌ 
[வார்த்துக்‌ குடுத்தேன்‌ இன்னிலத்திடலில்‌ அமுது செய்தருளி 
கழித்த பிரஸாதத்திலே [எமூர்‌]சி வைஷவர்களுக்கு நாள்‌ [ஒன்‌] 
றுக்கு இருநாழி அரிசிப்‌ பிரஷாதம்‌ இடக்‌ கடவதாகவும்‌ இப்ப 

டி [புரந்து தன்மதானப்‌ பிரமாண[ம்‌] பண்ணிக்குடுத்தேன்‌ எ... 


சேந்தமங்கலமங்கலமுடையான்‌ வேளான்‌ எதிரிலிப்‌ பெருமா 
ற்‌ i ரூ 


, ளான இருங்கோள .. . [முது] :ண்ணாக உடைய வேளான்‌ கருணாகரன்‌ 


டார்‌ நாற்றங்கால்‌ நிலம்‌ ஒரு மாரை .. 
. காலுக்குக்‌ கிழக்கு நாதன்‌ காலென்று [பேர்‌ கூவப்பட்ட] 
. நிலத்துக்குக்‌ கிழக்கு நம்பி உடைய , .. 


௨ கு நிலங்‌ காலும்‌ கூத்தன்‌ எட்டுமா .. , 


ப்பட்ட நிலத்துக்‌ கிழக்கடைய நிலங்‌ .. 


யும்‌ இதன்‌ கிழக்குக்‌ குளத்துக்கு தெற்‌ .. 


தடி இரண்டினால்‌ நில 


. கால .. . வரை ... த்து 
“௦ மணை குளத்துக்கு 
 த்துக்குக்‌ கிழக்கு இருங்கோ 


[உ]டையான்‌ கருணாகரதேவன்‌ ஜயங்கொண்‌ .. . 


48 


92, .. . யேன்‌ என்‌ தம்பி சேந்தமங்கலமுடை 

98. யான்‌ எதிரிப்பெருமாளான இருங்கோ [ளன்‌] 

94, கைக்கொண்டு இச்சேந்தமங்கலத்துக்‌ கருமாணி] 
35. க்க எம்பெருமானுக்கு நான்‌ தன்மதானம 

86. நாக]வஷூமாணம்‌ பண்ணிக்குடுத்த நிலத்துக்கும்‌ 
87. கல்வெட்டியது எங்கள்‌ தமப்பனார்‌ சேந்‌[தமங்கலமு] 
88. டையான்‌ வேளான்‌ கருணாகர தேவர்‌ .. . 

39. .. . வேளார்‌ தென்‌ [சேந்த] ... 

40. .. நிலமாம்‌ என்னுதா .. . 

41, .. . திக்குக்‌ கிழக்கு (சண்டி[தேவ வா 

டட தனனை 

43. .. லந்துனாள்‌ .. 

44. .. . என்னுதாயிருத்த .. - 

45. .. . ந்தெற்க்குத்‌ தடி இ 


46, . . . குழி இருபது .. . 
47. . . க்கவும்‌ இதில்‌ . . , 
48, ... விட்டு 

49-50. .. 

51. வித்ந ௨... 

52, தம்பிரா .. . 

99. ளைய தே .. 

94, கும்‌ தரும்‌ ... 

95. உக்கும்‌ 

56-57... . 


58. சேந்தமங்கலமுடை 
59. இ தேவனும்‌ . . 
60. இப்படி நிலத்து . . . 


49 


த. நர, அ. தெரல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


வட்டம்‌ ; மன்னார்குடி 

ஊர்‌ : பரவாக்கோட்டை 
மொழி: தமிழ்‌ 

எழுத்து: தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ 


மன்னன்‌ : இராஜராஜன்‌ [1] 


தொடர்‌ எண்‌ ; 253 / 1980 


ஆட்சி ஆண்டு ! -- 


கி.பி. 18-ஆம்‌ 
நூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு; 


இந்தியக்‌ கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை | 


புன்‌ பதிப்பு: _ 
ழு தப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
J 


எண்‌ 


இடம்‌ : ஸ்ரீநாகநாதசுவாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடக்கு மற்றும்‌ தென்புறப்‌ பட்டிகை. 
ஐகதிகள்‌. 
குறிப்புரை : மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌ காலத்து கல்வெட்டுகள்‌ துண்டுகளாகக்‌ காணப்படு 
கின்றன. வணிகக்‌ குழுவினரின்‌ கல்வெட்டும்‌ சிதைந்த துண்டுகல்வெட்டுகளில்‌ 
ஒன்றாகும்‌. 
கல்வெட்டு : 
I 
1, ஹவி ஸ்ரீ சி, லுவனஅக,வகிகள்‌ ஸ்ரீராால , , , 
2. . புயங்கரம்பை நாட்டு ஜெயங்‌ .. 
3... [பதினெண்‌] நாட்டோமும்‌ சங்கேதிகளில்‌ எழு... 
4, - [நொம்‌ இப்பதிணென்பூமிப்‌ பூம்புகார்ப்‌ ... 
9. ௨. வகை மாதர்களுக்கும்‌ எழு... 


. யார்‌ சமய மந்திரிகளுக்கும்‌ . . . 


[[ 


1. கறஹிபரீ திரிபுவனச்சக்க(க்க) வத்தி . 


2. ர சோழ வளநாட்டுச்‌ செயங்கொண்‌ . 


50 


3 சூ. எ க மே 


. கயிலாவாமுடையார்‌ திருமடைவிள , . . 
. திருமடைவிளாகத்து வடக்‌[கு மூ*]லையில்‌ 
. கிலமுடையான்‌ காராணை விடங்க , . . 
. யாக முன்னாளில்‌ சண்டேசுரவிலை .. 


. ௨. த்தொருவன்‌ திருமடம்‌ ... 


111 


, ப்புஞ்‌ சாமுதாயமும்‌ ஆண்டு மானி நிற்கக்‌ கடவர்களாகவும்‌ இப்படி 


ஒழிய நின்றார்‌. . . 
துவரை நின்று தவிக்கு இவர்கள்‌ மாணாந்த ... வும்‌ அடைப்புஞ்‌ சாமு 


|தாயமு] கற்கக்‌ கடவ. . . 


IV 


. என்று அடைப்பும்‌ சாமுதாயமும்‌ செய்து போதுகையில்‌ இவர்களை 


தவித்‌ . . . 
V 
பேருங்காத்தார்‌ நிச்சயித்தார்‌ . . . 


. டாகில்‌ நாட்டுப்‌ பகையநை செய்யும்‌ முட்‌. . . 


. கள்‌ அல்லா[ர்‌*]களாகவும்‌ இவர்களில்‌ நின்றாந்‌. . . 


VI 


கையக வளஞ்சிய . 


. ந்தர சோழபுரத்து நகரத்தோம்‌ இ[க]கை ஓலை கைச்சமாவுதாகவும்‌ 


இப்படி சம்மதித்து இந்த ஒரு . . . 


. . . கொண்ட சோழப்‌ பேரிளமை நாட்டு புரமும்‌ இவ்வனைவோ , . - 


Vil 


, கும்‌ ஒருமைக்‌ கைய்யோலைக்‌ கச்சப்பிடிபாடு குடுத்த பரிசாவது 


தம்மூற்கு 


51 


கு. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 247 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 
நூற்றாண்‌ 

உளர்‌ $ திட்டச்சேரி த அதத்‌ ர ஸரி ப்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு ட 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து; தமிழ்‌ முன்‌ பதிப்பு:; — 

ரசு : சோழர்‌ 

பூ ம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ள்‌ 

மன்னன்‌ :  -- எ ] 

இடம்‌ : சிராவண்டி மதகு என அழைக்கப்படும்‌ மதகு அருகே உள்ள கால்வாயில்‌ 


கிடக்கும்‌ கல்‌. 


குறிப்புரை : காய்‌, இரு பாம்புகள்‌, ஒரு மயில்‌, கட்டாரி ஆகிய புடைப்புச்சிற்பங்கள்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ள கல்வெட்டு இது, இராஜராஜேஸ்வரம்‌ உடையார்‌ கோயிலுக்கு 
திருச்சுற்று, திருநந்தவனம்‌, திருமண்டபம்‌ ஆகியவற்றை மலை  தகத்த 
கண்டன்‌ என்பவன்‌ செய்து கொடுத்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 
எ 
1, ஷிஸ்ரீ 
, உடையார்‌ 


த மாகராகீம[ம்‌*] உடை 


தளமும்‌ திருமண்டபமும்‌ 


. மலைதகத்த கண்டன்‌ 


ஏ 
9 

4. யார்‌ திருநன்த(த)வன ஹ[கார| 
5 

6 

7 


. தன்மம்‌ ௨, 


த, நர. அ, தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 248 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ₹ கி,பி, 19- ஆம்‌ 

. த நூற்றாண்டு 
ஊர்‌ : திட்டச்சேரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
அரசு : — ஊர்க்‌ கல்வெட்டு ந 

. எண்‌ 3 
மன்னன்‌ ; ] 
இடம்‌ : இடி.பாடுற்ற சிவன்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவர்‌, 
குறிப்புரை : கள வருஷம்‌ வைகாசி மாதம்‌ 4-ம்‌ தேதி தீரன்‌ சேருவை காமன்‌ என்பவருடைய 

மனைவி கண்ணம்மாள்‌ என்பவள்‌ செய்த தருமத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
கல்வெட்டு : 
1. நள றெ வை 


2. காசி மீ ௪௨ தீரன்‌ 
3. சேருவை காமன்‌ 

4. பெண்‌ சாதி கன்‌ [ன] 
5, ம்‌[ம்‌)மாள்‌ திரு 

6. வ. கீழ்‌ புண்‌ 

7. ணியம்‌ 


க. நா, அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


வட்டம்‌ ; மன்னார்குடி 
ஊர்‌ : பழையனூர்‌ 
மொழி: தமிழ்‌ 


எழுத்து: தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 423 / 1979 


ஆட்சி ஆண்டு : — 
கி.பி. 18 - ஆம்‌ 
நூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு ; 


இந்தியக்‌ கல்வெட்டு ப 
ஆண்டு அறிக்கை | 


முன்‌ பதிப்பு : — 


பத்த ட ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
மன்னன்‌ : க எண்‌ ] 
இடம்‌ : நீசுந்தரேஸ்வாசுவாமி கோயில்‌ அர்த்தமண்டப வாசலின்‌ விதானம்‌. 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 
1. புல 
அஆ. ௬௬ 
ரஈதாரண 
. வருஷம்‌ 
ஆடி 2 மு 
௨ தலுக்கு 
- திருவிரகு 
நிலம்‌ 
உதாட்‌. . , 
டால்‌ தி௫வி .. 
வோமும்‌ இப்‌. . . 


ம்‌ லே 
. 


= பட 
நன்‌ க 


சாதாரண வருஷம்‌ ஆடி மாதம்‌, முதலுக்கு திருவிரகு நிலம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
பிற்பகுதி சிதைந்துள்ளது. 


54 


க. நா. அ. ரிதரல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 424/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : -- 

வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 19-ஆம்‌ 

ஊர்‌ : பழையனூர்‌ கற்றா 
இந்தியக்‌ கல்வெட்டு! \ 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அணை 

அரசு : — 

ப்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 
எண | 

இடம்‌ : ஸ்ரீசுந்தரேஸ்வர சுவாமி கோயில்‌ அர்த்த மண்டப வாயிற்‌ சுவர்‌, 


குறிப்புரை : கண்ணப்பன்‌ என்பவர்‌ இக்கோயில்‌ இறைவனின்‌ பக்தன்‌ என்பதைக்‌ குறிப்பிடுகிறது, 


கல்வெட்டு : 
1. கண்ணப்பன்‌ 
2. நித்தம்‌ சதாசே 


3. ருவை ௨. 


55 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 425/1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ய 

வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 - ஆம்‌ 

ஊர்‌ ; பழையனூர்‌ நூற்றாண்டு 
. ள்‌ ர 

மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


| ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 
அரசு : = 


மன்னன்‌ ; 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ட்‌ 
இடம்‌ : ஸ்ரீசுந்தரேஸ்வர சுவாமி கோயில்‌ பிள்ளையார்‌ சன்னதியின்‌ பின்புறச்சுவர்‌, 


குறிப்புரை: தீருவனர்‌£ஸ்வரம்‌ உடையா:, நாமினுர்‌ நல்லார்‌ அவர்‌ தேவியார்‌ நாச்சியார்‌ 
த்த த்‌ உ வண்டி நாயக்‌ இக்கு ட்டது ம்‌ டு க ag 
ஆகியோருக்று நாள்‌ வழிபாட்டிற்‌ த்‌ சித்திரைத்‌ திருரிரா உடத்துவதர்‌ கும்‌ நிவந்த 

மளிந்த செய்தியைக்‌ ௪ றுகிறகு இந்துண்டு கல்வெட்ப்‌ 


கல்‌ வெட்டி ்‌ 


1. .. . விந்ததங்கு .. 0 சில்‌ உடை[யார்‌ கிர 
சச ~— ம்‌ இ த 


2. வனர்‌்தீரரமுடையாற்கு ௫௦9 ல தீக்கிந ௫... 
9. யார்‌ தாயிலும்‌ நல்லாற்கும்‌ நாச்சியாற்கும்‌ அழகு 
4. விட்ட நித்தப்படிக்கும்‌ இன்‌ நாயனாற்கு சித்திரைத்‌ திரு 


al 


9. . .  மிச்சிக்குறை அறுப்புக்கும்‌ புரட்டாசி . . . 


6. முதலாக சோதி நக்ஷகு[த்‌]து .. . 


56 


த. நர, அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 184/ 1980 


திருவாரூர்‌ அட்சி ஆண்டு : இ 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி,பி.19-ஆம்‌ 
பனூ நூற்றாண்டு 
பெரிய கொத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை தத்து 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : பர்பி 
சோழர்‌ 
டன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ்‌ 
எண்‌ ] 


சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப கீழ்புறச்சுவர்‌. 


கொலோத்தங்கச்சோம பேரிளமையார்‌ என்ற வணிகக்‌ குழுவினர்‌ தாங்கள்‌ 
பலரிடமும்‌ கோயில்‌ கட்டுவதற்கு! பெற்ற பொருளுதவி கொண்டும்‌, தங்கள்‌ குழுவின்‌ 
கருவூலத்தில்‌ உள்ள மிகுதியான பணத்தைக்‌ கொண்டும்‌ கொலோத்துங்க 
சோழப்‌ பேரிளமையாராகிய சோழர்‌ முன்பில்‌ அக்குழுவின்‌ வேளைக்காரர்கள்‌ 
கருவறை அர்த்தமண்டபம்‌, திருமண்டபம்‌ ஆகியவற்றுடன்‌ கூடிய இத்திருக்‌ 
கற்றளியைச்‌ செய்த £நிகழ்ச்சியை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. இக்கல்வெட்டு 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு : 


1. ஷூஷிஸ்ரீ இத்திருக்கோயிலும்‌ திருவ 


௦:4௮ ௭ ௯ ம 02 


. தீ்தமண்டபமும்‌ திருமண்டபமும்‌ செய்‌ 
௨ தார்‌ கொற்றூற்க்‌ கொலோத்துங்‌ 
.கசோழப்‌ பேரிளமையார்‌ பிச்சை 

௨யும்‌ பண்டார மிகுதியும்‌ கொண் 

டு செய்தார்‌ கொலோத்துங்க சோழ 
ப்‌ பேரிளமையாரான சோழரர்‌*] முன்பி 


ல்‌ வேளைக்காறர்‌ தித்திருக்க[ற்‌*]றளி செய்த[ர்‌] 


57 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 185 / 1980 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ! 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு: -- 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 19-ஆம்‌ ஸ்ஸ்‌ 
நூறறாண 

பெரிய கொத்தூர்‌ இந்தியக்‌'கல்வெட்டு ] 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 

பண்ட்‌ அ ஊர்க்‌ கல்வெட்டு | 2 

எண்‌ ] 


சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ வடபுற ஜகதி, 


இக்கல்வெட்டு மூன்றாம்‌ இராஜராஜசோழன்‌ அல்லது மூன்றாம்‌ இராஜேந்திர 
சோழன்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌, கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 
இறைவனுக்கு அரிசி அமுது, அன்னக்கறி அழுது, விஞ்சனம்‌ உள்ளிட்டவை 
படைப்பதற்கும்‌, சந்திவிளக்கு எரிப்பதற்கும்‌ குறிப்பிட்ட இருவர்‌ ஏற்பாடு செய்திருக்‌ 
கின்றனர்‌. இந்த ஏற்பாட்டைக்‌ கூறுகிற இச்செய்தியை அக்கோயிலான 
திருவிடைக்காட்டு பிரான்தகர்‌ கோயிலில்‌ கல்லிலே வெட்டவும்‌ சொல்லியிருக்‌ 
கின்றனர்‌. மேற்கூறிய நிவந்தமளித்த நபர்களின்‌ பெயர்களை தெரிந்துகொள்ள 
இயலாதவாறு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


[ரி 


[ஷு விஸ்ரீ திரி]புவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீரா. ., , ன்றாவது பங்குனி 
மாஸம்‌ பிறன்ஹதி ய தியதி சனிக்கிழமை . . . 


... உத்தனியூர்‌ அத்தத்‌. . .[ட்டகை] சேன்தந்‌ கோதை குடி த[வ[ப்‌ 


பொன்னீஸ்வரமுஷை. . 


. ள்ளையான்‌ ஆக கொண்ட . . . கேசரி பணிக்கு. . , 


. இவ்விருவோம்‌ இவூரில்‌ இருக்கு. . . 
 ஸஊலிக்கு திருஅமுது . . . 


58 


, ,..க்கோ,. . ட, னாள்‌] இருனாழி அரிசி அமுதட்டி அன்னக்கறி 
அமுது விஞ்சன[ம்‌*] உள்ளிட்ட . . . ௧௩ அமுது சேதனி மா 


. னிய[த்தோடு] [எ]ழு நாளுக்கு கைக்‌ கொண்டு சன்தி விளக்கு. 
யெ[ரிக்க*]க்‌ கடவோமாகவும்‌ இப்படி செய்வித்து . . : உடையாரும்‌ 
பெற்று 

, டயாரும்‌ சன்திராதித்தவல்‌ [செய்‌]வித்த உடையார்‌ திருவிடைக்காட்டு 
பிரான்தகர்‌ கோயிலில்‌ . . . சோழ[ந்‌*] ஆச்சரயமாக கல்வெ 

ட ட்டி குடுக்க சொன்நோம்‌ இ[வ்‌*]விருவோம்‌ [ச]ரை குடையான்‌ இவீர 
[சோழ]. . 


59 


த. நர, அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 186 / 1980 


மாவட்டம்‌ : திருவாருர்‌ ஆட்சி ஆண்டு : ன 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 14-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ற்‌ ரி j ்‌ 
ஊர்‌ பெரியகொத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து; தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : _— 
ஊர்க்‌ கல்வெட்டு 3 
மன்னன்‌ : — எண்‌ | 
இடம்‌ : சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடபுறச்சுவர்‌ . 
குறிப்புரை : திருவீரபாண்டிய மணலூர்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்த செல்வந்தரான கற்‌(ப்‌)பகர்‌ 


என்பவர்‌ உடையார்‌ திருவிடைக்கா உடையார்‌ கோயிலுக்கு வெள்ளியை தானமாக 
அளித்தசெய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. உடையார்‌ திருவிடைக்கா உடை 
2. யார்‌ வெள்ளி திருவீரபாண்டிய 
9. மணலூர்‌ கிழவர்‌ கற்(ப்‌)பகர்‌ 


4, தன்மம்‌ டே 


60 


த. நர, அ. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 187 / 1986 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1227 


பெரிய கொத்தார்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : டன்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 4 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ பனு 


சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடக்கு புறச்சுவர்‌. 


வருத்தம்‌ தவிர்ந்த சோழச்‌ சருப்பேதி மங்கலத்து ஊர்க்காரியம்‌ செய்கின்ற 
மகாசபையோரின்‌ ஆணை இது, ஊரங்குடி சனங்களும்‌ இன்னும்‌ சிலரும்‌ ஊரை 
விட்டுப்‌ போய்‌ [புறம்‌ சாய்ந்து] மாற்றார்‌ பக்கம்‌ சாய்ந்து விட்டனர்‌. ஆகையால்‌, 
தாங்கள்‌ போன காரணத்தைச்‌ சொல்லிக்‌ கொண்டு மீண்டும்‌ வரக்‌ கூடாது, 
அவர்களிடம்‌ வசூலிக்கப்பட்டு வந்த குடும்பக்காசு வசூலிக்கப்படக்கூடாது என்றும்‌ 
சேர்வையாளரைக்‌ காணுகின்ற போது வசூலை வாங்கிக்கொள்‌ என்று அவர்கள்‌ 
கூறக்‌ கூடாது என்றும்‌ ஆணையிடப்பட்டிருந்தது. மேலும்‌ குற்றம்‌ செய்தவர்‌ 
களிடம்‌ தண்டம்‌ பெறுகின்றபோது வெள்ளாளரிடம்‌ தண்டப்பணமாகிய அசலை 
கொடுக்கக்‌ கூடாதென்று சபையாரும்‌ உடையாரும்‌(?) பிள்ளைக்கு. [ அப்பகுதி 
அரசு அதிகாரிகள்‌] விண்ணப்பம்‌ செய்திருந்தனர்‌. அவ்விண்ணப்பம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு சபையார்க்கும்‌ உடையார்க்கும்‌ வெள்ளாளர்க்கும்‌ பிடிபாடு ஓலை 
வந்துவிட்ட காரணத்தினால்‌ இந்த ஓலை பத்து குடும்பர்களுக்கும்‌ ஊரவர்க்கும்‌ 
வாசித்துக்‌ காட்டப்பட்டது. இதே செய்தி மீண்டும்‌ கூறப்பட்டுள்ளது. 


தொடக்கத்தில்‌ மகாசபை நியோகமாக [ஆணை] ஆரம்பித்து மீண்டும்‌ அதே 
செய்தி கூறப்பட்டு முடிவில்‌ மகாசபை நியோகமும்‌ பிள்ளை ஓலையும்‌ கல்லிலே 
பொறிக்கப்பட்ட செய்தி காணப்படுகிறது. இரு நியோகங்களும்‌ இடம்‌ 
பெற்றிருந்ததால்‌ இருமுறை செய்திகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை 
உணரலாம்‌. 


61 


கல்வெட்டு : 
1. வாவ்‌ கி,புவநச்சக்கரவத்தி 
2. கள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு யாண்‌ 
9.டு௨ஈ ஆவது னாள்‌ ஈ(௨) ௨௰ா னால்‌] 
4. ஸ்ரீ வருத்த[ந்‌*]தவுத்த' சோழச்‌ சருப்‌ே 
9. பதிமங்கலம்‌ கும்ப னாயறு மூதல 


6. ஈம்‌ காரியம்‌ செய்யச்‌ சமையப்‌ 


௮ 


. பெருமக்கள்‌ எழுத்து ஊர்‌ வாரியம்‌ 


லே 


. கா[ர]ாம்பிச்‌ செட்டு நாராயண பட்டன்‌ 


[னும்‌] . . . ௬௫சந்ம பட்டதும்‌ [இ] 


ல்‌ 


10. ன்னம்மூர்‌ பிடாகைகளுக்குக்‌ கு[டி] 

க்கட s 

12. .. . னாள்‌ ஈ௩௰க முதல்‌ ௫-9 . .. குன்ற ... 
19. ஊரங்குடி சனங்களும்‌ ஊரைவிட்டுப்‌ 

14, புறம்‌ சாய்ந்து இருக்கையாலே [போ 

15. தளை போந]காரணம்‌ சொல்ல வரக்‌[கூடா] 
16. தென்று உடையார்‌ தீட்டும்‌ எங்களின்‌ [நியோ] 
17. கமும்‌ போகர[ப்‌*]பட்ட இடத்து குடு .. . 

18. காத்தைக்கில்‌ தரிப்பி உறவ என்றும்‌ 

19. குடும்புக்கூலி கொண்டும்‌ [இக்குடும்பு ஒ 

20. ன்றுக்கு இருபது மாவிலும்‌ தேவை லை 

21. பறு , வும்‌ குடும்புக்‌ காசென்று கெ[£] 


ட 


1. வருத்தந்‌ தவிர்த்த - என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


62 


22. ள்ளா தொழியவும்‌ சேர்வை[ய] 

23. ஈளரை காணத்‌ தண்டி . .. 

24, என்று கொள்ளாதொழிய 

25. வும்‌ குற்றஞ்‌ செய்தாரைத்‌ தண்டம்‌ 

26. கொள்ளுமிடத்து வெள்ளாழன்‌ 

21. கை அசலிடாதொழியவும்‌ பெற 

28. வேணுமென்றும்‌ சொல்லலிரகே 

29, ட்டு கையிலே இப்படியை உடை 

90. யாரும்‌ னாங்களும்‌ பிள்ளைக்கு விண்ண 

91. ப்பஞ்‌ செய்து போக விட்ட இடத்து 

32 குடும்பு காசு தவின்தபடிக்கு உடைய[ா] 
39. ர்‌[க்‌*]கும்‌ எங்களுக்கும்‌ வெள்ளாளர்‌ தங்களு 
94, க்கும்‌ பிடிபடு ஓலை வன்தமையில்‌ இவ்‌ஓலை 
35. களை கொ[ண்‌*]டு பேர்‌ ம குடும்பர்‌[க்‌*]கும்‌ ஊரவர்‌[க்‌] 
36. கும்‌ வாசித்து காட்டி குடுப்பதாக தவிர்ந்த 
37. .. . கொ[ள்‌*]ளென்று சொன்னமைக்‌ 

38. கு இப்ப[டி*] காசு தவிந்த படிக்கும்‌ சேர்வை 
39. யான்‌ வரக்கானா தண்ட 

40. ம்‌ என்று கொள்ளக்‌] கடவதல்‌ 

41. லாததாகவும்‌ குற்றம்‌ செய்த 

42. ஈரை தண்டம்‌ கொள்ளுமிடத்‌ 


43. து வெள்ளாழ[ரை] அசலிடா 


44, தொழியவும்‌ இப்படிக்கு 

45. [பிள்ளை [ஓலை]யும்‌ மஹால 

46. ரை]யார்‌ நியோகமும்‌ எங்கள்‌ நி 

47. யோகமும்‌ எழுதி கொற்றூர்‌ ௨ 

48, டயார்‌ திருவிடைக்காடுடை 

49. யார்‌ கோயில்‌ திருக்கற்றளியி 

50. லே கல்வெட்டினால[ல்‌*]லது புதிரோ 

91. மென்று சொல்லி இவர்கள்‌ ஓலை வர 

௦2. க்காட்டுகையாலே இப்படிக்கு இவர்கள்‌ 

03, வரக்‌ காட்டின ஓலை குடுத்து பிள்ளைக்கு வி 
க்‌. ண்ணப்பஞ்ரெ[ய்‌*]து போஃ விட்ட இடத்து கு 
99, டுப்பாரை கொள்ளுங்காசு தவி[ர்‌*]ந்த படிக்‌ 
96. கு முன்‌[பே ஓலையெழு(த்‌)த்தென்றும்‌ மற்றும்‌ 
97. இவர்கள்‌ சொல்லுகிற குறைக்கு செ[ய்‌*]து குடுத்‌ 
98, து இவர்களடக்கபட்டு இ[தீ[மை இதன்மம்‌ செய்விப்ப 
99. தென்றும்‌ பிள்ளை 

60. . .. ஐதபடிக்கு இவர்க[ள்‌*] புரப்பிலே எழுதி 
61. கைக்குறை ஆகச்‌ கொல்லு 

62. க ஆலும்‌ இப்பொருள்கள்‌ த 

63. ந்தட்டிக்கு கொற்றார்‌ உடை 

64, யார்‌ திருவிடைக்காடுடையார்‌ ே 


65. காயில்‌ திருக்கற்றளியிலே கல்‌ 


64 


66. 
67. 
66. 
69, 
70. 
71. 
72. 
73. 
74, 
79. 
76. 
ட்டா 
18. 
79. 
60. 
81. 


83. 
64, 
85. 
66. 
87. 


லிலே எழுதக்‌ கடவதாக மஹா 
வாபையார்‌ நியோகம்‌ எழு[து] 
கையாலும்‌ . . . இப்‌ 

படியே நியோகமெழுதி குடும்‌ 

புக்கு பதக்கு நெல்‌ கொண்டு முழுத 
குடும்புக்கு இருபதுமாவாக மிந்த ம 
டக்கிலே தேவை செய்யக்‌ கடவதா 
கவும்‌ குடும்பு எந கொள்ளக்‌ கட 

வ தல்லாததாகவும்‌ சேர்வையாளு 
ளரை கா[ண]த்‌ தண்டி[க்‌ கூறு கொள்ளக்‌ கட 
வதல்லாததாகவும்‌ குற்றம்‌ செய்த 
வெள்ளாழரை கொடையாதல்‌ நியோக 


மாகவு[ம்‌*] எழுதித்‌ தெண்டம்‌ கொள்ளுமிட[த்‌*]து 


- ட வெள்ளாழன்‌ ம[க்‌*]கள்‌ அ 
சலு இடக்கடவதல்லாததாகவும்‌ குடு[ம்பு] 


.... கொள்ளுமிடத்து .. 

. வார்வரை. . . 
[யிர சம்மண்ரைட்ட ண] க்‌ 
கொள்ளாதொழியவும்‌ குடு 
ம்பரைய்யுள்ளத்தெண்டம்‌ 9 
காள்ளா தொழியவும்‌ இப்படி 


கொற்றூர்‌ உடையார்‌ திரு 


65 


88. 
89. 
90. 
91. 
92. 
93. 
94, 
95. 


96. 


விடைக்காடு உடையா[ர்‌] 

கோயில்‌ திருக்கற்றளிக்‌ கல்லில்‌[எ] 
முதிவ்க்க கடவர்களாகச்‌ சொன்ேனா[ 
ம்‌ பணியால்‌ கூட்டிக்‌ கணக்கு இர[£] 
ஜேன்திர சோழப்பிரியன்‌ எழுத்‌ 

து வாலையார்‌ முப்பத்தொருவரெ 

ழுத்து இட்ட நியோகப்படி எழுதி 
இநியோகமும்‌ ஊாவலையா[ர்‌] தி[யோ] 


கமும்‌ பிள்ளை ஓலையும்‌ இட்ட. . 


97. டு குடுத்தது வுஷிஸ்ரீ உ 


66 


த. நா, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 188 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : பெரியகொத்தூர்‌ ழ்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து! தமிழ்‌ க 
முன்‌ பதிப்பு : — 
அரசு: சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | த 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 111 எண்‌ ] 
இடம்‌ : சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு, தெற்குப்புறச்‌ சுவர்கள்‌ மற்றும்‌ 
தெற்குத்‌ தூண்‌. 


குறிப்புரை : இக்கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நிலதானம்‌ பற்றிக்‌ கூறுகிற இக்கல்வெட்டு மிகவும்‌ 
சிதைந்துள்ளது, 


கல்வெட்டு ந 
. [ஷுஹி)ஸ்ரீ அி.ஹுவநச்சக்க 


. [ரவத்திகள்‌] ஸ்ரீராஜராஜசேவர்க்கு 


. வைகா. . . 


உ லது ஈா[*]சந்திரசோழழ!] .. . 


௦ இப்பகள்‌ மை... 


1 
2 
3 
4 
9. வேதிமங்கலம்‌ கன்ன. . . 
6 
7 
8 


.௬ு வெட்டி பயிரே . . . 


67 


15. மடக்குள்ப்பட திடரெம்‌ படமு. . . 
16 : தாதே . . . க்கு புளை இட௫ுமிடத்து . . . 
17. ள்‌ அய்யாமாண்டில்‌ குடும்பு செய்ய . 
18. ச்‌ சொன்னோம்‌ பணியால்‌ கூட்டக்க . . . 
19. [தாமோதர லட்டஸு சுந்தரவரத லட்டஷ சிவதர . . . 
20. ஜொன்‌ பட்டஷூ தாமோஃ2ர பட்டவ$ பஜ... 
21. குமாதசக பட்டஷ சேேவேவி ஜட்டஸ; லோ. 
22. கோள்‌ சொலியும்‌ இக்கூலி. . . 
23. மியக்‌ கடவதாகவும்‌ . . . 
II 
1... .லவ,க, . . நெ 
2. .... வரம்‌ மூவ. . 
3. ங்கவி இவை. . . 
4, காப்பற்றுப்‌ வ. . . 
2. கள்‌ தவிர நியோகமு ௦... 
6. கள்‌ கொள்ளபடியே . . 
7. . றும்‌ குடும்புக்‌ கூலிதவி .. 
6. ழவாரத்தேப்‌ பெற்ற 
9. [தவை களும்‌ மடக்கு 
10. [எ]ங்களில்த்‌ தாங்கள்‌ பு.. 
11. ம்‌ இவர்‌ . 


. காசும்‌ பு[ற]ப்படுகையாலே . . . 
10. 
11. 
12. 
18, 
14, 


ஏற இடத்து எங்கள்‌. . , 

யிடத்து நாங்கள்‌ சொல்லுகிறக்‌ , . . 
ஈறு மென்கையாலே தா[ங்‌]. . . 
கள்‌ மாவறை புறவெட்டியில்‌, . . 


ரம்‌ பக்க(க)ம்‌ நெல்லு வெள்ளா. . . 


68 


12. த்தரு. . .கப்‌. . 

ல்‌, கி பட்டஸ பணியாக . 

14, . . பட்டஷு யஜமூர்திய வயச. . 

15, . . பட்டஷ பெரிய காசி. . . 

16. ... தாதே. . . க்குள்‌ புளை இடுமிடத்து 
1 த்‌ 


11 


[வரு]த்தந்‌ தவிர்த்த சோழ ... 
.. செய்கிற கூட்டப்‌ பெரு ... 
ட்டவரும்‌ குலோத்துங்க . 
ம்மூர்‌[ப்பவு] வதிள்‌ எூ௮ . 
பண்டாரத்து நின்றும்‌ . . . 
ண்டு ஊர்‌ பயிர்‌ ஏற்ற வெடி .. 


வெள்ளாமாயுகந்து , . . 


மே: 8 89 க மே 039 ௩ 


முதி கல்லும்‌ வெட்டி த்தால்‌ . 


ம்‌ 


கைகளுக்குமேயு செய்யும்‌ .. 

10. து கார்‌ செய்க்கு கார்‌ பதக்கும்‌ . . 
11, குடும்பாக நின்று தங்கள்‌ பேர்‌. . 
12. முக்காட்டிலே ஒக்கச்‌ செய்யவும்‌ 
13. யாகவும்‌ ஓராண்டு குடும்பு செய்தவ 
14, . 

15. எழுத்து 

16. கு தண்டம்‌. . . 

17. யார்‌ நியோக மெழுதி குடுத்த . . 
18-19, . - » « 


69 


த்‌. நா. அ. 


மாவட்டம்‌ | 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 189 / 1980 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி. 1188 
பெரியகொதகுர்‌ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
சோழர்‌ ந்த்‌ ப 
குலோத்துங்கன்‌ [[1 ஊர்க்‌ கல்வெட்டு | 
்‌ 6 
எண்‌ ்‌ 


சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


கந்தமங்கலமுடையான்‌ புற்றிடங்கொண்டான்‌ உடைய பிள்ளையான திருநாவுக்கரைசு 
என்பவர்‌ பலரிடமும்‌ இரந்து [பிச்சை வாங்கி] கொற்றூரில்‌ திருவிடைக்‌ 
காடுடையார்‌ கோயிலை கற்றளியாகத்‌ திருப்பணி செய்தார்‌. அதோடு அக்‌ 
கோயிலில்‌ எம்பெருமக்கள்‌ மூவரையும்‌ எழுந்தருளுவித்து அவர்களுக்குத்‌ தனி 
கோயிலும்‌ கட்டி, திருவமுது படைப்பதற்கு கிலதானமும்‌ அளித்தார்‌ என்பதைக்‌ 
குறிப்பிடுகிறது இக்கல்வெட்டு. “எம்பெருமக்கள்‌ மூவர்‌” என்று தேவாரம்‌ பாடிய 
மூவர்களாகிய அப்பர்‌, ஞானசம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகியோரை குறிப்பிஓகிறது. 


1, ஷஹவிஸ்ரீ திரிபுவனச்ச 


[க] 


மே 


> 


(ப 


 க்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்து 
_ங்கசோழ தேவ[ர்‌*]க்கு யாண்டு 
ம்‌ ஆவது இராஜேனீர சோழ வ[ள] 


. [ந]ரட்டு னென்மலினாட்டுக்‌ கொற்றூர்‌ 


70 


10. 


கபட 


13. 
14, 


15. 


. திருவிடைக்காடுடைய னா 
. யனார்‌ கோயில்‌ இரன்து திருக்கற்ற 
ட ளித்‌ திருப்பணி செய்த கன்த 


. மங்கலமுடையான்‌ புற்‌ 


றிடங்கொண்டான்‌ உடைய 


பிள்ளையான திருனாவுக்கரைசேன்‌ இன்‌ 


. [ன]யனார்‌ கோயில்‌ எம்பெருமக்கள்‌ மூவரை 


யும்‌ எழுன்தருளிவித்துக்‌ கோயி(ல்‌)லு 
[ஞ்]செய்து திருஅமுது படிக்குடுத்‌[தநனாயனா 


[ர] தேவதான(த்‌*]துக்‌ குடின!- 


71 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 190 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 

வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி 1188 
ஊர்‌ $ பெரியகொத் நூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு து 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

எழுத்து: தமிழ்‌ முன்‌ எதிப்பு ன 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ர 
மன்னன்‌: குலோத்துங்கன்‌ 111 ஈண்‌ | 


இடம்‌ : சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்ட.பத்‌ தென்புறக்‌ குமுதவரி. 


குறிப்புரை : முந்திய கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ள செய்தியே கூறப்பட்டுள்ளது என்றாலும்‌ 
திருவிடைக்காடுடையார்‌ கோயிலில்‌ செய்யப்பட்ட கோயில்‌ பணியின்‌ முழு விவரமும்‌ 
தெரியவருகிறது. எம்பெருமக்கள்‌ முதலிகள்‌ மூவருக்கு, கந்தமங்கலமுடையான்‌ 
புற்றிடங்கொண்டான்‌ உடைய பிள்ளையான திருநாவுக்காஈ என்பவர்‌, கோயிலும்‌ 
திருமண்டபமும்‌ [முகமண்‌]டபமும்‌ செய்வித்து மூவர்‌ கண்ட்‌ சிலைகளையும்‌ 
எ ழுந்தளுவித்திருக்கின்‌ றார்‌. இச்சிலைகளுள்‌ ஒன்றாகிய திருநாவுக்கரைசு தேவராகிய 
அப்பர்‌ சிலைக்கு படைக்க வேண்டிய அமுதுபடி எ இவர்‌ இரந்து 
[பிச்சை பெற்று] நெல்‌ அ ளித்தள்ளார்‌, க்கோயிலை சேந்த சிவபிராமணர்கள்‌ 
சிலர்‌ அக்கெல்லை 0 பற்றுக்‌ கொண்டு அச்சிலைக்கு அமுதுபடைக்கும்‌ பணியை 
ஆற்றுவதாக ஒப்புக்‌ கொண்டு கல்வெட்டிக்‌ கொடுந்தனர்‌. இக்கல்வெட்டை 
கோயில்‌ சுவற்றிலே பொறித்த சிற்பரசாரியின்‌ பெயரும்‌ இறுதியில்‌ காணப்படுகிறது, 


த்‌ 


கல்வெட்டு : 


1, ஜலரஷீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ [பாண்டியனை முடித்த 
[லைக்‌ கொண்டருளி]எ 'ரீகுலோத்துங்க சோழ தேவர்‌[க்‌கு யாண்டு 
ம ஆவது இராஜே ஜீ சோழ வளநாட்டு நென்மலி நாட்டுக்‌ கொற்றூர்த்‌ 
திருவீடைக்காடுடைய நாயநார்‌ கோயில்‌ முப்பது வட்டத்து காணியுடைய 
சிவப்பி[ராம]ணரோம்‌ இந்நாயநார்‌ கோயிலும்‌ திருமண்டபமும்‌[முகமண்‌] 
டகமு[ம்செய்வித்து] இ எம்பெருமக்கள்‌ முத 


72 


2, லிகள்‌ மூவரையும்‌ சிலையாலே [எழுன்‌]தருளுவித்து இவர்களுக்குத்‌ 
திருக்கோயிலும்‌ திருமண்டபமும்‌ . . . . [க]ந்தமங்கலமுடையாந்‌ 
புற்றிடங்‌ கொண்டான்‌ உடைய பிள்ளை ஆன திருநாவுக்கரைசு 
தேவர்க்கு அமுதுபடிக்கு இவரிரந்து தந்த நெல்‌ ௮௦௪ இந்நெல்‌ . . . 
[கன்‌] இ[ரண்‌]டி . . . ழி அரிசி அமுது செலுத்த[க்‌*] 


3. கடவோமாகவும்‌ எங்‌[க*]ள்‌ பாடுபெற்றுடையாரும்‌ கொண்டுடையாரும்‌ 
பிறந்துடையாரும்‌ இவ்விருந்‌ . . . உ[]பயம்‌ செலுத்தக்‌ கடவோமாகக்‌ 
கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ கொற்றார்ப்‌ பட்டந்‌ உள்ளிட்டோமுங்‌ 
குலோத்துங்க சோழ பட்டந்‌ உள்ளிட்டோமுங்‌ குலோத்துங்கபட்ட நாண்ட 
பிள்ளை உள்ளிட்டோமுங்‌ கணபதி பட்ட[ன்‌*] உள்ளிட்டோமுங்‌ 
குழலூர்‌ பட்ட[ன்‌*] உள்ளிட்‌[]டாமும்‌ அறனூற்றுவப்‌ பட்டன்‌ பிராந்‌ 
உள்ளி[ட்டோ]மும்‌ இக்கல்வெட்டிக்‌[குடுத்நெதந்‌ இக்கோயில்‌ சிப்பாசாரி 


4. ய்யாநாந சொக்கக்‌ கூ[த்த சி]ப்பாசாரியநேந்‌ இவை எந்நெழுத்து ௨ 


73 


த, நர, ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 191 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1189 
ஊர்‌ ! பெரியகொத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 ட 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தபிழ்‌ முன்‌ பதிப்பு : ௨ 
ப்தி மண்டல ஊர்க்‌ கல்வெட்டு ] 
ட்டு 
மன்னன்‌ : குலோத்துங்கசோழன்‌ 111 ந்தது ] 
இடம்‌ : சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற ஜகதி. 
குறிப்புரை : இக்கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி கிடைக்கவில்லை, இக்கோயிலுக்கு தானமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட நூறு கலம்‌ நெல்லை அக்கோயில்‌ 30 வட்டத்து சிவபிராமணர்கள்‌ 
பெற்றுக்‌ கொண்டு தினந்தோறும்‌ இருநகாழி பதக்கு நெல்‌ கோயிலுக்குச்‌ 
செலுத்துவதாக ஒப்புக்கொண்ட செய்தியைக்‌ கூறுகிறது இக்கல்வெட்டு, 
கல்வெட்டு : 
1. வ வரினாீ திரிபுவனச்சச்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்‌ 


தலையும்‌ கொண்டருளிய சி குலோத்துங்க [சோழ]தேவர்‌ 


க்கு யாண்டு ௦௪ கொற்றூர்த்‌ திருவிடைக்காடுடைய நாயனார்‌ கோயில்‌ 


முப்பது வட்டத்துக்‌ காணியுடைய சிவபிராமணரோம்‌ .. . 


டை...  காடடைந்து செல்வர்‌ எழுன்தருளிவித்த திருநாள்‌ ந... 


குடியில்‌ .. , குடுத்த படிக்கு [னாலத்து முன்‌ வேண்‌[டு[ம்‌*] மயக்கல்‌ 


கூல... 


, நெல்லு னூற்றுக்கலமும்‌ கைக்கொண்டு நித்தலிருநாழிப்‌ பதக்கு 


நெல்லாக முந்‌] செலுத்தக்‌ கடவோமாக வாம்மதித்து இப்‌[பணம்‌] . .. 
[கைக்‌] கொண் 


டோம்‌ இம்‌ முப்பது வட்டத்துக்‌ காணியுடைய சிவப்பிராமணரோம்‌ இவர்‌ 


கள்ளருளிச்‌ செய்ய இக்கல்வெட்டிக்‌ குடுத்தேன்‌ இக்‌ . .. 


74 


த, நரா. அ. தொல்லியல்‌ துறை ஏிதாடர்‌ ஏண்‌ ; 192 / 1980 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 

மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1188 

ரி ண்டு 
ள்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] இ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ) 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : _ 
ே 

வட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | த 

குலோத்துங்கன்‌ 111 எண்‌ ர 

சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற ஜகதி. 

திருவிடைக்காடுடைய நாயனார்‌ கோயிலும்‌ மண்டபமும்‌, இரண்டாம்‌ பிரகாரமும்‌ 
செய்த புற்றிடங்கொண்டான்‌ உடைய பிள்ளையான திருநாவுக்கரசு என்பவர்‌, 
அக்கோயிலில்‌ நம்பெருமக்களை எழுந்தருளுவித்து இவர்களுக்கு கோயிலும்‌ 
மண்டபமும்‌ செய்து குடிரீங்கா காணியாக எண்ணூற்று நாற்பது குழிநிலத்திலிருந்து 
வசூலிக்கப்படும்‌ கடமை, அந்தராயம்‌ போன்ற வரிகளைக்‌ கோயிலுக்கு அளித்து 
எம்பெருமக்கள்‌ சிலைகளுக்கு அமுது படைக்க ஏற்பாடு செய்தமையைத்‌ 
தெரிவிக்கிறது இக்கல்‌ வெட்டு. 


கல்வெட்டு : 


1, ஷஹிஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியனை முடித்‌ 


தலையும்‌ கொண்டருளிய ஸீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு பத்தாவது இராஜே$; சோழ வளநாட்டு நெந்மலி நாட்டுக்‌ 


கொற்றூர்‌ திருவிடைக்காடுடைய நாயநார்‌ கோயிலு[ம்‌*] மண்டபமு 


மிரண்டாம்‌ ஹகாரமும்‌ செய்து நம்பெருமக்களை எழுந்தருளிவித்து 
இவர்கள்‌ கோயிலும்‌ [மண்டபமும்‌] செய்து .. . 


75 


2.௨ க்கு அமுதுபடிக்குப்‌ பந்நணைநல்லூருடையான்‌ பக்கலும்‌ புறக்‌ 
குடையான்‌ பக்கலும்‌ எம்பெருமக்கள்‌ திருநாமத்துக்‌ குடிநீங்கா காணி 
யாக இரன்து பெயர்‌ தித்தந்‌ வேலியில்க்‌ கொண்டு விட்ட நிலங்குழி 
அ௱ச௰ இந்நிலங்குழி எண்ணூற்று நாற்பதுக்கும்‌ தேவர்‌ கடமையும்‌ 
அந்தராயமும்‌ இறுத்து மிகுதி அமுதுபடி செலுத்த . .. மங்‌ .. . 


3. கலமுடையாந்‌ புற்றிடங்கொண்டாந்‌ உடைய பிள்ளையாந திருநாவுக்‌ 
கரசேன்‌।- 


76 


க. நர. அ. சிதரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 193/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 5+7=12 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி,பி. 1256 
ஊர்‌: பெரியகொத்நூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு க 
மொழி: தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 


மன்னன்‌ : இராசேந்திரன்‌ 111 . 
எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு i “i 
] 


இடம்‌ : சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வணிகக்‌ குழுவினரான இராஜேந்திரசோழ பதிணென்நாட்டவரும்‌, குலோத்துங்கசோழ 


பேரிளமை நாட்டவரும்‌ ஊரவரும்‌ கூடியிருந்து வெள்ளாளர்‌ 


கைக்கடைந்த சாதியினர்‌ ஆகியோர்‌ காருக்கு தூணியும்‌ பசானத்துக்கு குறுணி 
நெல்லும்‌ தண்டமாக கோயிலுக்கு அளக்க வேண்டும்‌ என்றும்‌, இவ்வாறு தண்டம்‌ 
வசூலிக்க வருபவர்கள்‌ வீரகொடியார்‌ என்றும்‌ அவர்கள்‌ அடைத்த கதவு திறந்து மண்‌ 
கலம்‌ தகர்த்து வெண்கலம்‌ பறித்து கலம்‌ கொள்ளும்‌ உரிமை உடையவர்கள்‌ என்றும்‌ 
கூறி ஆவணம்‌ [கைச்சம்‌] எழுதியுள்ளனர்‌. மேற்கூறியோரிடம்‌ ஏன்‌ இவ்வாறு 


தண்டம்‌ வசூலிக்க ஆவணம்‌ எழுதப்பட்டது என்ற 


கல்வெட்டு : 
. ஹிஹிஸ்ரீ மதுல-ஓ2[ஜேவிலக;] .. 
ட [சாவ [கநோது]லல ; ல 


. வலமோக ஹஷிதாசாஃம ஹிகு,சே௨ 


. த்திகள்‌ ஸ்ரீஇராஜேன, சோழ ே 


A 

2 

3 

4. ஸத்‌ ஸாபா.ஐ௦ திரிபுவனச்சக்கரவ 

5 

6. தவற்க்கு யாண்டு 7 ஆவரதின்‌ எதிர்‌] 


77 


விவரம்‌ கூறப்படவில்லை. 


7. எ னால்‌ இராஜேந்திர[சோழ]வள 

8. நாட்டு நென்மலி[நாட்டு வ]ருத்‌ 

9. தந்‌ தவி[ர்‌*]த்த சோழச்‌ [சதுவெ 4கிம]ங்க 
10. லத்து பிடாகை இ|[ராஜேனீர] 6 
11. சாழப்‌ பேரிளமை [பதினெண்ந]ாட்‌ 
12. டவரோமும்‌ , , . ஈமு 

13. ம்‌ குலோத்துங்க சோழப்‌ பேரி 

14, ளமை நாட்டு நாட்டாரோமும்‌ 

15. ஊரவரோமும்‌ குறைவற கூடி கு 
16. றைவற நிறைந்து எம்மில்‌ இசைந்து 
17. தன்ம சமையக்‌ கைச்சமிருத்தின 

18. படியாவது இந்நாட்டுக்‌ கொற்று 


19. உடையா[ர்‌*| திருவிடைக்காடுடையார்‌[கோ] 


21, [கோ]யில்‌ திருக்கற்றளியிலே எங்க[ள்‌] 
22. நாட்டுக்‌ காரியத்துக்கு பலபடி[யா] 
23. . . . கல்லிலே எழுதி எங்கள்‌ தன்ம 
24, [சமய வருகையாலே பெரிய 

25. [தேவர்‌]க்கு [௩௱]நாஸிலே 

26. இ திருக்கற்றளியிலே எங்கள்‌ 

27. [கல]னமும்‌ இட்டு இந்நாய[நா] 


28, ர்க்கு இரண்டு நாலாட்டில்‌! வெள்ளா[ள*] 





1. இரண்டு நாட்டில்‌ - என்றிருக்கலாம்‌. 


78 


29. 
90. 
21, 
32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40, 
41. 
42, 
43. 
கக்‌, 
45, 


வியாபாரிகள்‌ மற்றும்‌ கைக்கடை 

ந்த சாதிக[ள]ளை படவர்‌ [கா]லால்‌ காரு[க்‌*]கு 
[ததூணி பசானம்‌ குறுணியால[எ]ந்து 9 
நல்லுத்‌ தண்ட[மா*]க கொள்ளக்‌ கடவதாக 
வும்‌ கொள்ளும்‌ இடத்து வீரகொடியா 

ர்‌ அடைந்த கதவு திறந்து வெண்கலம்‌ ப 
றித்தும்‌ மண்கலந்‌ தக[ர்‌*]த்தும்‌ கலம்‌ கொ 
ள்ளக்கடவர்களாக கல்லிலெழுதச்செ 

ல்லி கைச்சம்‌ எழுதிக்குடுத்த இது இந்‌ெ 
[த]ல்‌ தண்டிக்‌ கல்லிலெழுதித்தீர்கQள]ன்‌[ற] 
கேட்டு இற்றை நாளிலே கல்லி[ல்‌*] எழுதிக்கெ 
ரள்ளக்கடவதாக இப்படி சந்திராதித்தவற்‌ 
செல்லக்கடவதாகவும்‌ சொல்லித்‌ தன்ம 

சமைய கைச்சம்‌ இருத்தினோம்‌ இந்த இரண்‌ 
டு நாட்டு நாட்‌[ட*]வரோமும்‌ ஊரவரோமு 

ம்‌ நாட்டுப்பணியால்‌ நாட்டுக்‌ கணக்‌ 


கு பெரிய வேளான்‌ எழுத்து ॥-- 


79 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 1304/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி.1249 
ஊர்‌ : பெரியகொ ட ரூம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ) இ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னு 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ ; இராசேந்திர சோழன்‌ [11 வர்க்‌ கல்லேட்டு | 11 
எண்‌ ] 


இடம்‌ : 


குறிப்புரை : 


சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


வருத்தந்‌ தவிர்த்த சோழச்‌ சதுர்வேதி மங்கலத்து கிராமகார்யம்‌ செய்கின்ற கூட்டப்‌ 
பெருமக்கள்‌ சில முடிவுகள்‌ எடுத்த தகவல்‌ கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 
போக விளைச்சலிலும்‌ பெருங்குடி மக்களுக்கு இறுக்கும்‌ கடமை என்னும்‌ வரியுடன்‌ 
சேர்த்து இறுக்க வேண்டியது பற்றியும்‌, ஊரார்‌ ஒன்றாகக்‌ கூடி பயிர்‌ செய்கின்ற 
போது முற்றூட்டு நிலங்களிலும்‌ அவர்கள்‌ சேவை செய்ய வேண்டும்‌ என்பது 
போன்‌ ற நிபந்தனைகளைப்பற்றியும்‌ கூறுகிறது இக்கல்வெட்டு. 


கல்வெட்டு : 


ந 
2. 
3. 
4, 
9. 


6. 
i 


விவிஸ்ரீ திரிபுவனச்சக்‌ 
கரவந்திகள்‌ பரீராஜே 
ந்திர சோழ தேவற்கு 

[ 2 யா 
யாண்டு ந ஆவது . . 
வருத்தந்தவுத்த சோழச்‌ ச 
தவே. மங்கலத்து 8ஷூல 


21] 7 


தாயறு முதல்‌ அாமகார்‌ 


80 


8. யஞ்‌ செய்கிற கூட்டப்‌ டெரு 

9. மக்களெழுத்து ஊர்க்கண 

10. க்கு கற்ப[க*]ப்‌ பிரியன்‌ கண்டு நம்மூர்‌ ட 
11. ஆ[ம்‌] . . க்கவி[ன]ர பூம்பிடாகை வெள்‌ 
12 
18. [ட்டி] . . . மந்த... 

14. . . . ன்னானா[ன] ப[ஈ]கவந்‌ 


15 


ளான்‌ நிலத்து . ௫ மாவிறை புறவெ 


தே[னு]ம்‌ இவிரண்டு [ப]சாத முதலி 
16. று குடி . . து [அ]ம்பலத்திலே இப்ப 
17. [டிக்‌]கு . . . ள தாங்களே க[ச்‌]சப்படு 
18. . . குப்‌ பாற்த்து செய்கிற , . . 

19. ங்களுக்கு மிறுக்காமலேறி 

20. யிருந்தார்களென்று இன்டு 

21, னல்லு கலனே னானாழியும்‌ 

22. போகந்தோறும்‌ பெருங்‌ 

23. குடிகளுக்கே [கு*]டுக்கிற கடை 

24. ம நெல்லுடநே கூட்டி இடு] 

25. [வி]க்க வேணுமென்றும்‌ ப 

26. ஈய புக்காதென்று கூட்டுதல்‌ த 

27. ண்டுதல்‌ செய்யாதொழியப்‌ பெ 

28. ற வேணுமென்றும்‌ ஊரொன்றாக 
29. ப்‌ பயிரேறிந நிலத்து மடக்கிே 

30. ல முற்றூட்டுள்படத்‌ தேவை ௦ 

91. [ச]ய்யவும்‌ பெரிய தேவற்கு ௨௰௪ 
32, ஆவது வரையுங்‌ கைத்தளை ை 

99. கக்கூட்டந்‌ தீட்டுக்‌ கூட்டஞ்‌ 


81 


34, 


39. 


36. 
917. 
38, 


39. 


40, 
41. 
42. 
43, 
44, 


45. 


46, 


47. 


48. 
49. 


20, 
1. 


52. 
93. 
94, 
95, 
௦6. . 
ட தத்தத்‌ 
98. . 
59. 


60. 


61. 


62. 


ச[ய்‌*|விக்க காசும்‌ இட்டு வந்த படி 
யே பிடவேணுமென்று இரண்டு 
நாட்டுக்‌ குடும்பரு மூரவருஞ்‌ சொ . . 
ய வரையும்‌ இப்படி 

[செம்யா தொழியில்‌ குடி 

களிட்பறும்‌ பழமாயிருக்கையா . . . 
மாவிறை புறவெட்டி ௫ ஆவ 

து பசான முதல்‌ போகத்து மு 

ந்தி கைமடக்குக்கு கலனேனா 
கையாக வந்த நெல்லு நெல்‌ ஒ 
ன்றுக்கு நெல்லாக பெ[ருக] தடிக 
ள்‌ கடமையுடனே கூட்டிக்‌ குடு[க்‌]க இ 
மக்களே இறுக்க கடவார்களாகவு 

ம்‌ பாயபுக்காதென்று தண்டா தொ 
ழியக்‌ கடவதாகவு[ம்‌*] முற்றூட்டு[எ்‌] 
பட்ட நிலத்தில்‌ . . . தென்‌ 

று செய்யக்கடவதாகவும்‌ பெரிய 6ே 
தவற்கு ௨௪ ஆவது . . . 

கத்தளை கைக்‌ கூட்டந்‌ தீட்டுக்கூ 
ட்டஞ்‌ செய்கக்‌ காசும்‌ பெரிய மேவ 
ற்கு உ௰௪ ஆவது வரையுமிட்டு வரு 
ம்படியே விடக்‌ கடவதாகவும்‌ 


. . பொளி குதிரை பட்‌ 


. ருள்ளிட்டனவையிற்றுக்‌ 
.  ற்றைய முள்ளிட்ட பண்டங்‌ 
கள்‌ தோப்‌ 
[பு|க்குடி 63. கடவதாக 
மயிலே செ 64, வும்‌ சொன்‌ 
லவுமிடக்‌ 65. னோம்‌ 


82 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 203 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1823 
மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து . தமிம்‌ முன்‌ பதிப்பு 5 னை 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 

: - ம்‌ ர எண்‌ 1 
மன்னன்‌ : இராசராசன்‌ சுந்தரபாண்டி யன்‌ J 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


ஆனைக்காத்தபெருமாள்‌ என்ற கஜேந்திரவரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ வடபுறச்‌ 
சுவர்‌, 


இராசராசன்‌ சுந்தரபாண்டியன்‌ ஆட்சி காலத்தில்‌ [கி,பி, 1310 - 1332] இராஜேந்திர 
சோழ வளநாட்டு புறங்கரம்பை நாட்டு பிரமதேய ஊராகிய முடிவழங்கு சோழ 
சதுர்வேதிமங்கலத்தைச்‌ சேர்ந்த வெள்ளைநல்லூருடையான்‌ கருமாணிக்காழ்வான்‌ 
என்பவன்‌, வாகூருடையார்‌ காடுவெட்டியார்‌ சொக்கநயினாராகிய விஜயகண்ட 
கோபாலர்‌ என்பவருக்கு, இரண்டு மா நிலத்தை 960 நற்காசுளுக்கு விற்றுக்‌. 
கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


1, ஷஹிஸ்ரீ கோமாற பந்மரா[ன] [திரிபு] 


2, வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 


மே 


௭. ௬ 


. ராசராசன்‌ [சு]ந்தர பா[ண்டி] 

. ய தேவற்கு யாண்டு [௨௩] 

. ஆவது [வஏடரசு] நாயற்று பூ 

- வ பக்க[த்‌*]து அது[த்திஃயும்‌] வியா 


83 


10. 


ல 


12, 


18. 
14, 
1௦. 
16. 
17. 
18. 


19. 


20. 


21. 
22. 
23. 
24, 
2௦. 
26. 
கர்ம 4 
ர 


. ழக்கிழமையும்‌ பெற்ற அனி 


மத்து நாள்‌ இராசேந்திர ே 


சாழ வளநாட்டுப்‌ புறங்க 
ரம்பை நாட்டு ஸஹூெபம்‌ 
முடிவழங்கு சோழச்‌ சருப்‌ே 
பதி மங்கலத்து வெள்ளை ந 
ல்லூருடையான்‌ கருமாணிக்‌ 
காழ்வானேன்‌ நிலவிலை ஷா 
ணம்‌ வாகூருடையார்‌ காடு 
வெட்டியார்‌ சொக்க நாய 
னார்‌ விசையகண்ட கோபா 
லற்கு நான்‌ நிலவிலை வா 
ணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவ 
து இ[வ்‌*]வூர்‌ பிடாகை சுத்தவல்லி ந 
ல்லூர்‌ ௫ பச௬ுழா ஹும்‌ சுத 
[ம]ல்லி நல்லூர்‌ சோழணுக்‌ 
கநல்லூர்‌ ௫ மஉஏஏஉத 
க்குடந்தை மிஷ்ண பட்டர்‌ [ப] 
க்கல்‌ கொண்டுடையேனான 
சுத்தவல்லி நல்லூ[ர்‌*]௫௩௯3 
ல்ல நல்லூர்‌ .. 


க நல்லூ[ர்‌*] ௫ ௪... 


64 


29. 
90. 
31. 
92. 


33 


34, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 


௫-௩௰உஏ இன்னில 

[ம்‌ இ]ரண்டு மாவும்‌ 

இசைந்த விலை ப[ணம்‌] கொ 
ண்டு இ நற்காசினால்‌ [க] 

௬௰ இப்பணம்‌ தொர்ள்‌] 
ளாயிரத்தறுபதும்‌ ஆவணக்‌ 
களியே காட்டேற்றி கைக்‌௦[௧] 
ரண்ட இன்னிலத்துக்கு இதுவே 
விலையாவதாகவும்‌ இதுவே பொ 
ருள்‌ மாவறுதியாவதாகவும்‌ இ 
துவல்லது வேறு பொருள்‌ மா 
வறுதிப்‌ பொருள்‌ சிலவோலை 
காட்டக்‌ கடவதல்லவாகவும்‌ 
இப்படி சம்மதித்து நிலவிலை 


ஆவணம்‌ பண்ணி குடுத்தோம்‌ 


க... 


45. 


46 


47. 


48 


விசைய கண்ட கோபாலற்கு 
வெள்ளை நல்லூருடையா 
[ர்‌] கருமாணிக்காழ்வானேன்‌ 


. இவை என்‌ எழுத்து 


85 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 204 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : -- 
வட்டம்‌ 1 மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 19-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : களப்பாள்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
டச்‌ ர்கள்‌ அலை 
மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிம்‌ முன்‌ பதிப்பு : — 
பபஸ்ஸ்‌ ஸர ஊர்க்‌ கல்வெட்டு \ 0 
மன்னன்‌ ; ல எண்‌ ] 
இடம்‌ : ஆனைக்‌ காத்த பெருமாள்‌ என்ற கஜேந்திர வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ வடபுறம்‌ 


மற்றும்‌ மேற்குப்புறச்‌ சுவர்கள்‌. 


ப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. ஆவணத்தின்‌ இறுதியில்‌ வரும்கையெழுத்துப்‌ பகுதிகள்‌ 
து ஆ 2) ஜி கீ 
மட்டுமே காணப்படுகின்றன. 


கல்வெட்டு : 


1. . . சிரிதனத்துக்கு . . . 
2. ,. எழுத்திட்ட கிடாம்பி ஸ்ரீ 
3 


 காரஸலை பட்டன்‌ எழுத்து 


(1௮ 


- இராயூர்‌ Qசட்ட] திருவரங்க நார 

2. [ஈ]யண பட்ட[ன்‌*] எழுத்து இப்படிக்கு 
6. இவை திருச்சிற்றம்பலமுடைய 

7. ஈன்‌ பட்டன்‌ எழுத்து இப்படி 

8. களத்துூருடையான்‌ ஏறு 


9. திருவுடையார்‌ எழுத்து 


66 


10. 


ரி 
12. 


டே மே ஸு. E 


இப்படிக்கு வெள்ளை நல்‌ 
லூருடையான்‌ கருமாணிக்‌ 
காழ்வான்‌ எழுத்து 

[ர 


த இப்படி[க்‌]கு கொம்மாரை வர 
. தராச பட்டன்‌ எழுத்து அர 


. ணைப்புறத்து நாராயண பட்ட 
ன்‌ எழுத்து சாண்டிலன்‌ வர 


. தராசபட்டன்‌ எழுத்து 


111 


. . எழுதினேன்‌ இரா 


. . கணக்கு கருமாணிக்‌ 


. காழ்வார்‌ எழுத்து 


௦:34 ௬ ஓட கூ மூ ஞு. வூ 


. இப்படி யறிவேன்‌ கி 
. டாம்பி ஸ்ரீ நாரவமி௦ 


, ம பட்டனேன்‌।-- 


87 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 205 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! எக 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி. 15 - ஆம்‌ 

்‌ ட வலப்‌ நூற்றாண்டு 
ஊர : களப்பாள 

இந்தியக்‌ கல்வெட்டு ப “இ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ப 
அரசு : ண ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ ; னை எண்‌ ] 
இடம்‌ : ஆனைக்‌ காத்தப்‌ பெருமாள்‌ என்ற கஜேந்திர வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ 
நுழைவாயில்‌ வலது பக்கத்‌ தரை. 

குறிப்புரை : வீரமடத்துப்பட்டியிலிருக்கும்‌ சேனைக்கடைக்‌ கைக்கோளர்களில்‌ ஒருவனாகிய 


கண்டிய தேவனின்‌ மகன்‌ அழகன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ ஆனைக்காத்தப்‌ பெருமாள்‌ 
கோயிலுக்கு குளத்தை அமைத்து தன்மம்‌ செய்த செய்தியைக்‌ குறிப்பிடுகின்றது. 


கல்வெட்டு : 
. வீரமடத்துப்‌ 


. பட்டி[யி*]லிருக்கும்‌ 


. சேனைக்கடைக்‌ 


8 வே ஐது ஹம 


கைக்கோளரில்‌ 
கண்டியதேவ 
௨ ன்‌ மகன்‌ அழகன்‌ 


. ஆனைகாத்த பெருமாள்‌ திருக்‌ 


ஐ ௮ ௬ 


குளம்‌ இவன்‌ தன்மம்‌ 


86 


த. நா. ௮, தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 206 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 13 

வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1923 

ம்‌, ரதம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 

எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ண 

பப்லு பணம கலு ஊர்க்‌ கல்வெட்டு | 

மன்னன்‌ : இராசராசஃன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ [ 

இடம்‌ : ஆனைக்காத்தப்‌ பெருமாள்‌ என்ற கஜேந்திர வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
கிணற்றுக்கருகில்‌ உள்ள கல்‌, 

குறிப்புரை : இராசராசன்‌ சுந்தரபாண்டியனின்‌ 13-ஆம்‌ ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்த துண்டுக்‌ 
கல்வெட்டு. ஆரம்பம்‌ மட்டுமே கிடைத்துள்ளது, இக்கல்வெட்டிலும்‌ காடுவெட்டியார்‌ 
சொக்கனாயனார்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை. 

கல்வெட்டு : 


1. .. இராசராசன்‌ சு 

2. [ந்தரபா]ண்டிய தேவற்‌ 
3. [க்குயாண்‌]டு 0௩ வது கன்‌ 
4, [னி நா]யற்று பூவஃபக்ஷ 
9. [த்து ச]ஷ்டியும்‌ 
6. [ழக்கி]ழமையும்‌ பெற்‌ 


வியா 


7. [ற அனி]ழத்து நாள்‌ ௨ [கா] 
8. டு[வெட்‌]டியார்‌ சொக்க 
அதத 


89 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 207/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சிஆண்டு : த்‌ 
வட்டம்‌, மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 15, 16 - ஆம்‌ 
ஊர்‌ : களப்பாள்‌ . நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ தக தலப்‌ 1 335 / 1925 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன ப 
அரசு : _ 
ந்த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | S 

எண்‌ 

J 

இடம்‌ : ஆனைக்காத்தப்‌ பெருமாள்‌ என்ற கஜேந்திர வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ _ 


குருக்கள்‌ வீட்டுக்‌ கொல்லை. 


குறிப்புரை : ஆனைக்காத்தப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இறைவனுக்கு குறுச்சிமுலை என்ற ஊரை 
தானமளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வூரின்‌ நான்கு எல்லைகளில்‌ உள்ள 
ஈத்தம்‌, குளம்‌, நிலங்கள்‌ ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இறுதியில்‌ சில 
வரிகள்‌ சிதைந்துள்ளன. 


கல்வெட்டு : 

- எதஷிஸ்ரீ 
.களப்பாள்‌ பெ 
.ருமாள்‌ ஆனைக்‌ 
. காத்தபெரும 
டாளுக்கு குறிச்‌ 
சிமூலை நாந்‌ 

. கெல்லையும்‌ ந 
. தீதமுங்‌ குளமும்‌ 
. இதிலுட்பட்ட நிலமு 
. [இப்படிக்கு 


வ 2 001M = மே ஸூ = 


= 


90 


தொடர்‌ எண்‌ : 239 / 1980 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு ! 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு: 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


] 
ட்‌ 
J 


கி.பி. 13 - ஆம்‌ 


[- 


0 


தூற்நாண்டு 


இந்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப அதிட்டானத்தின்‌ தெற்குப்‌ பகுதி. 


ர : துண்டுக்‌ கல்வெட்டு, உடையார்‌ இராஜேந்திர சோழனைக்‌ குறிப்பிடுகிறது. சென்னீர்‌ 
வெட்டி என்ற வரியின்‌ பெயரும்‌ [௩]ச்சினார்க்கினியர்‌ என்ற கையெழுத்திட்டவரின்‌ 


த. நர. ௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ 
வட்டம்‌ : மன்னார்குடி 
ஊர்‌ ; தேவன்குடி 
மொழி: தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 
இடம்‌ : 
குறிப்புை 
பெயரும்‌ காணப்படுகின்றன. 

கல்வெட்டு : 

1. உடையார்‌ ராசேஷ, .. , 


2. ல்‌ சென்னீர்‌ வெட்டி உள்ளிட்‌ .. . 


9 


4, 


௨ [ந]ச்சினாக்கினியான்‌ எழுத்து உ , . . 


காப்ப .ன்‌ எழுத்து உ , இப்‌... 


91 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 251 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 16, 17-ஆம்‌ 
ம நூற்றாண்டு 
ஊர்‌ : கெழுவத்தூர்‌ 
ர இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ அண்ணலை ] ல 
எழுத்து! தமிழ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு : -- 
அரசு 1 ண்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ : ._. எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வாயிலின்‌ வலதுபுறம்‌. 
குறிப்புரை : மிகவும்‌ சிதைந்த துண்டுக்‌ கல்வெட்டு, நிலமானியம்‌ அளித்த செய்தியையும்‌ 
நிலத்தின்‌ எல்லைகளில்‌ எல்லைக்‌ கற்கள்‌ நாட்டி கொடுக்கப்பட்டிருந்ததையும்‌ 
குறிப்பிடுகிறது. கல்வெட்டின்‌ இறுதி வரிகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன, 
கல்வெட்டு : 
1. மல, ., 


லைய.. . 


கண்டு சல... 


, ம வருஷம்‌ . . 
, கலவிருமிய , . 


நிய... 


ளுக்கு . .. 


 கவடபா ., . 


2௦0 53 உ ள்‌ ௬ 2 09 


. ௬ுபள்ளி செக்‌ . . . 


10, 
Lie 


12. 


13. 
14, 
15. 


16. 
LE 


18. 
19. 


2), 


21. 
22. 
23. 
24, 


25. 


26. 
27. 
28. 
29. 


[பெருமாள்‌ நல்‌ . 


கெல்லையும்‌ . . 


கல்லு நாட்டி . . 


சொல்லி சுக. , 
ரம நித்தற்கு . . 
திருவிளம்ப . 
ஊர்‌ முன்‌ . . . 


ருமான படி. . 


லாக நாள்‌ செ... 


யும்‌ இந்த ௨... . 


லுக்கு சந்தி . . . 


வரையும்‌ . . 
மாநியமாக 
வும்‌ இந்த . . 
விரயாட்டி . . . 


அகுத நி, . . 


வந்‌ கெங்ைக] . . . 


யில்‌ காரம்‌ பா 


கான்ற பா,.. 


உ உக 


போக கடவ... 


93 


த, நர, ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 249 | 1980 


மாவட்டம்‌ : திருவாமூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ; கி.பி. 12, 13-ஆம்‌ 
; டத தூற்றாஸ்டு 

ஊர்‌ : மாவட்டக்குடி இந்தியக்‌ கல்வெட்டு 3 

மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை  ) 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : லை 

கப்பல்‌ பண்ட்‌ த ஊர்க்‌ கல்வெட்டு | 1 

மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ 111 ணி ர 

இடம்‌ : ர கைலாசநாதர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்புற குமுதம்‌, ஜகதிகளில்‌ உள்ளன. 


குறிப்புரை: மிகவும்‌ சிதைந்த துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. திரிபுவன சக்கரவர்த்தி திரிபுவன 
வீரதேவரின்‌ பெயரை ஒரு துண்டு கல்வெட்டும்‌, 33-வது முதல்‌ பின்பற்றப்பட்ட 
ஒரு கோயில்‌ காரியத்தை மற்றோர்‌ துண்டுக்‌ கல்வெட்டும்‌ குறிப்பிடுகின்றன. 


| 


. றெவ ஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ , 


. திரிபுவன வீரதேவற்கு யாண்டு . , 


 உடிக்‌ கடமைக்கு முன்பிலாண்‌ [டு ப]லிசை இட்ட காசு . 


1] 


1. . . . லந்து முப்பத்து மூன்றாவது முதல்‌ . 


2. காத்து வரக்கடவதாகவு[ம்‌] . . . 


94 


த. நர, அ. 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 


மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ஹ 


ருஹிஸ்ரீ திரிலுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 412/1979 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 97 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி,பி,1215 
காக்கையாடி இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ஸு 
மிழ்‌ 
கதி முன்‌ பதிப்பு : ரை 
சோழர்‌ 
குலோத்துங்கன்‌ [11 ஊர்க்‌ கல்வெட்டு | | 
எண ] 


ஸ்ரீ கைலாசநாதர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடபுற ஜகதி. 


ஸ்ரீ வருத்தம்‌ தவிர்ந்த சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்து கிராமகாரியத்தை நிர்வாகம்‌ 
செய்கின்ற பெருமக்கள்‌ ஆகிய சபையோரின்‌ தீர்மானத்தைக்‌ குறிப்பிடுகின்றது, 
கண்டிகை வாரியத்தைச்‌ சேர்ந்த ஒருவரும்‌, இரண்டு நாட்டுக்‌ குடும்பரும்‌ 
மறவரும்‌, ஊர்க்கணக்கரும்‌ குறிப்பிடப்பட்ட நடைமுறைகளை செயல்படுத்துவது 
தொடர்பான கல்வெட்டாகக்‌ காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட வருத்தம்‌ தவிர்ந்த 
சோழச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயர்‌ பெரியகொத்தூர்‌ கல்வெட்டு எண்கள்‌ : 
4, 11, 12 ஆகியவற்றிலும்‌ காணப்படுகின்றது. இவற்றில்‌ 4-ம்‌ எண்‌ கல்வெட்டும்‌. 
இக்கல்வெட்டும்‌ ஒரே மாதிரியான நடைமுறைகளைக்‌ கூறுவதாகத்‌ தெரிகிறது. 
இக்கல்வெட்டும்‌ கற்கள்‌ சிதைந்தும்‌ பிரிந்தும்‌ காணப்படுகின்றது, 


I 


பாண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டு வீராலிஷேகமும்‌ விஜ 


2. யாலிஷேகமும்‌ பண்ணியருளின திரிபுவன வீரதேவற்கு யாண்டு ௩௦௮௭ 
வது ஸ்ரீ வருத்தந்தவித்த சோழச்சதுவேசிமங்கலம்‌ கற்கடக ஞாயிறு 
முதல்‌ வம்வத்ஸ 


9. ரம்‌ 


அம;ா£ காரியம்‌ செய்கிற கூட்டப்‌ பெருமக்கள்‌ எழுத்து எம்மூர்‌ 


கண்டிகை வாரியம்‌ நூலறிபேர்ப்புறத்து அக்குமார பட்டநும்‌ இரண்டு 
நாட்டுக்‌ குடும்பரும்‌ மரவ 


95 


4. ரும்‌ ஊர்‌ கணக்கரும்‌ கண்டு நம்மூரில்‌ ஏழாவதாக பிடாகை வெள்ளாளர்‌ 
பேரில்‌ ந[ம்‌]மூர்க்கு வாலா வினியோகத்துக்கு உடலாக வரிக்‌ கொண்டு 
வருகிற 

5, நெல்ல; , , . வடபாதியாக வருகிற குண்டிகையில்லே மஹாராஜா 
திருவிள்ள மான திகைவிலைப்படி காசு இடக்க 

6. [டவதாக]வும்‌ இப்படி இட்ட காசுக்கு குண்டிகை[க்கு] . . . பெருமா 
நும்‌ வராகடைத்தும்‌ [பங்குடியும்‌] பட்டோலையும்‌ எழுதுவோன்‌ எழுத்து 
(: 1 அ கத்தத்‌ 

7. ளவும்‌ கொள்ள கடவவோமாகவும்‌ , . . முதல்‌ . , . படிக்கு இன்னெல்லு 

11 

1, நியோகம்‌ எழுதியும்‌ பெறுவார்‌ பெறு முதல்‌ . 

2. கொண்டு இன்னெல்லிறை பெறும்‌ தண்மாளர்‌ [படி] உடை 

9... கீத்தவரும்‌ உண்ணாக்கியபடி பெறுவாரில்‌ விட்ட . , 

4. . . . வாரியப்‌ பெருமக்கள்‌ உள்ளுட்டாரும்‌ குடும்பரும்‌ ஊர்க்‌ 

9... பெற்றும்‌ பெற்றபடி பெருவாரும்‌ . . படியாரும்‌ இப்படி வி 

6. . . , விலையால்‌ கொள்ள காசு குண்டிகையில்‌ பெற 

7 


௦௨௨௦ டஇடுக்க கடவர்களா[வும்‌] , . 


[11 
1. . . ஞுமென்றாதல்‌ சித்‌ . . . கவும்‌ டக அருவாரதவற்கு வடக்கு முன்பு 
னிச்சய்‌[த்‌*] தபடியே 
2... தர கூலிபெற வேணும்‌ , . . கைவிலைபடியே இத்தரவு கொள்ளக்‌ 


கடவர்களாக .. 


r த்‌ xr ர ர்‌ 7 
8. ..[இக்கல]சொன்னாரு .. .. சொன்னோம்‌ ஹஷஸ9[ர்ய] ிதலோ[க] 
நாயலட்ட ஹூ 8ஷிகேபமவ லட்டவச ஸ்ரீவா 
4. டாகிலும்‌ தாங்கள்‌ . , . ௬ வது தேவந்தேவ லட்டவா? ஸ்ரீசரஷ நாராயண 
ஊட்ட? திருவாமாத்தூர்‌ அடிகள்‌ . . 
9. உ. சலா நிலத்து .. . நாராயண ட்ட யதாத மட்டவா வாவா ஈழேவந்‌ 
டார நாராயண . 


6. குடுக்க கடவர்க[ளாக] . . 


96 


= 


IV 


5. கம.நாரியர லட்டஸ குலோத்துங்க சோழ சேரி 


௨ வார்‌ அட்‌[ட]க வட்டஷ , .. 


97 


- உ௨ம்சோப ... காத்த லட்டஸத ஸ்ரீலத்தப்பிரிய னாகாயன்‌ வட்டவழ 
. ஐட்டவா2 வாமனந்‌ ஸுவ லட்டவாச . . . 
௨ வாசி லட்டஸத இராஜேஈ,சோழசேரி திருவிராமீமர முடையாள்‌ . . . ௮௩ 


. ஐட்டவாத தங்‌ . . [51,சே௨ர லட்டஸத சஹாதேவ லட்டஸஷகார , . . 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 


413 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 18-ஆம்‌ 
்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ காக்கையாடி இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ மூன்‌ பதிப்பு? 2 
பயனம்‌ ழ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ப 
மன்னன்‌ ; இராஜராஜன்‌ 111 எண்‌ ] 
இடம்‌ : அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. குலோத்துங்கசோழ பேரிளமையார்‌ என்ற வணிகக்‌ 
குழுவினர்‌ குறிக்கப்படுகின்றனர்‌ . இக்கல்‌ வெட்டுகள்‌ பெரியகொத்தூர்க்‌ 
கல்வெட்டுகளாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. 
கல்வெட்டு : 
1 
1. . . . திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ தேவ... 
2. ம்‌ நாள்‌ ஸ்ரீ வருத்தந்தவிர்த்த , . . 
உறைவரக்கூடி நிறைவற நி... 
4, லோத்துங்க சோழ பேரிளமை , , 
5. புறஞ்சரிஞ்சு போயிருந்தமை . . . 
6. லாக விட்ட இடத்து குறைவ ,,. . 
7. யள்‌ ௮ துண்டமுண்டென்று . . . 
8... .. நாங்களும்‌ இ... 


98 


ஜி குது 1090) ௨4 


. ஷீ[ஷிஸீ] , . . 


.நூற்றெ... 
, முனையரு . .. 


. ஜேந்திரசே , 


1. வாஹிஸ்ரீ , , , 


ஜகத ஜு. வ 


நாள்‌ நூற்றெ . .. 
௨ ரியஞ்‌ செய்கிற . . 


. [எதி]ராமாண்டு . . 
2. தில்‌ கிராமக்‌ . , 


. சேந்திரசோழ . . 


௨ ஸுஹத்‌ , , 


, மூன்று . . 
. பெருமக்க . . 


நாள்‌ , . . 
. உடைய . 
தம்மூர்கொ.. . 


, யாண்டு தங்‌ . ... 


I1 


5, களுக்கு சிலவு . . . 


6. சொல்லிவரக்‌ . . , 


7. து முன்பிலா , . . 


8, உடையார் வி... , 


111 


4, ப்‌ பேரிளமை நா... 


9. சொல்லி கதிர்‌ , . . 


6. ன்‌ பொருட்களில்‌ . . , 


IV 


4. ங்கள்‌ குறைகள்‌ . . , 


9. லை வரக்காட்டி 

6. ஈமையாலே . . , 

V 

4. குடும்பரும்‌ . . 

உ. ண்டுகள்‌ ௭... 

6. விக்கிரம சே[£] . . . 
VI 

2. டுங்‌ குறைகள்‌ . 

6. து அளக்கு மிடத்‌ . . 
7. துண்டஞ்சும்‌ . . . 
8. மற்கு விண்ண . .. 


99 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 414 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ம 

வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர ; காககையாடி இந்தியக்‌ கல்வெட்டு ] இ 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னை 
ரசு : சோழர்‌ 

ழ்‌ ப்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | , 

மன்னன்‌ : - எண்‌ ்‌ 

இடம்‌ : அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி கருவறை வடபுற உட்சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. “பிள்ளை ஓலை', கொட்டகாரம்‌ ஆகியன குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. பிள்ளை ஓலை - என்பது அப்பகுதி அரச அதிகாரியின்‌ ஆணையைக்‌ 
குறிக்கலாம்‌. கொட்டகாரம்‌ - என்பது நெல்‌ சேமிக்குமிடம்‌ ஆகும்‌. 


கல்வெட்டு : 


1. . . . உள்ளூர்க்கெ.. 

2. யென்றும்‌ இராஜேந்திர சோழந்‌ தலைநா. . . 
3. டிக்குப்‌ பிள்ளை ஓலையுந்‌ தந்து இப்படிக்கு . . . 
4. தாங்கள்‌ செய்தபடி கேட்டுத்‌ திரிய இண்ணா, . . 
2. நெல்லளந்து விட்ட மரக்காலாலே இர , . . 

6, வயகல்‌ விட்ட தங்கள்‌ வசமே நாங்க . .. 


7, டையிலும்‌ கொட்டகாரத்தி[லும்‌] 


100 


1 க நு ம 
* ரர 00. 


௩3 ஜே ர 


௦6... ஐஐ மே ட இதத 


1 


. தவிரவேணுமென்று விண்‌ . . . 


இத்தே[ை]வ செய்த குடும்பரை வ.. 
ட வேணுமென்று சொல்ல .. . 
மகாஜனமும்‌ இராஜராஜபுரத்தில்‌ கக 


௨ னையும்‌ இப்படி செய்கவென்‌ .. 
, களில்‌ காசிடும்‌ .. [வ]ற்கங்களுக்கு .. 


. அழகிய மணவாளப்பிரியன்‌ .. . 


[1 


௬ இப்படி. ௨. 


கொட்டகாரத்திலே அல்‌ .. . . 


. டகார பக்கலிலே .. விட்‌... 


ரா[ஜு] ரா[ஜ*]புரத்துக்‌ கொட்டகாரத்‌ .. 
ட்டைக்கார்‌ முதல்‌ இப்டடி செ. . . 


. கடவர்களாகவுஞ்‌ சொன்நோ . . . 


. எழுதிகுடுத்து உடையாரும்‌ .. 


நியோகம்‌ எழுதி நியோகப்ப[டி] . . . 


IV 


. எட்டரும்‌ கிராமங்கள்‌ அளக்க . . . 


. நியோகமும்‌ பிள்ளை ஓலையும்‌ குடிமக்கள்‌ புறஞ்‌ .. 
. ண்ணாதென்றும்‌ இருகல நெல்லுக்கு கலனேகு . . 
. த்துக்கு நெல்லளக்கும்‌ மரக்காலாலே எடுக்க . . . 

. லாம்படி அளந்து தருகிறோம்‌ என்றும்‌ இப்ப . . . 
. டிக்கு நியோகம்‌ தரவேணும்‌ எற்றும்‌ இ . . . 
. படி இரு கல நெல்லுக்கு கலநே குறுணி . . . 
. பருங்குடிகளுக்கே அளந்து குடுக்க .. .. 


101 


த நர, அ. ரிதரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 415/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 

வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர : காககையாடி 


இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து! : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 
அரசு : — 
மன்னன்‌ : — நச கல்வெட்டு ட்‌ 4 
எண்‌ 
J 
இடம்‌ : அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி தென்புற உட்சுவர்‌, 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு, அரிசி, பயறு போன்ற உணவுப்‌ பொருட்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. விவரம்‌ முழுவதும்‌ அறிந்துகொள்ள இயலவில்லை, 


கல்வெட்டு : 
1. :..௨.. இராராபுரத்து ... .. 
2. கலநே குறுணி அரிசியும்‌ கரமும்‌ உமி... 
2. வனாகவும்‌ கலப்பயிறு கைக்கொண்டு கல .. . 
4. வசமே அளந்து குடுக்க கடவனாகவும்‌ இப்படி .. 
9. ஃ. னெடுங்குறை விறுப்பு அரிசி பயறு வேண்டில்‌ . 


6. .. யன்‌ எழுத்து இப்படி மகாசபையார்‌ நியோ ., 


7 


102 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 416 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி'ஆண்டு : 2 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 13 - ஆம்‌ 

சத நூற்றாண்டு 
ணன்‌ அணல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 4 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 

டத 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ [111 ர்‌ ] 
இடம்‌ : அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ மற்றும்‌ அர்த்தமண்டப வட்புற 
உட்சுவர்கள்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


ஸ்ரீவருத்தந்தவிர்த்த சோழச்சதுர்வேதிமங்கலத்து 


சபையாரின்‌ கிராம நடவடிக்கைகள்‌ தொடர்பான செய்திகள்‌ கூறப்பட்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. அவ்வூரைச்‌ சேர்ந்த இராஜேந்திரசோழப்‌ பேரிளமையார்‌ என்பவர்கள்‌ 
கார்காலப்‌ பாசனச்‌ சாகுபடியில்‌ இராஜராஜபுரம்‌ கொட்டாரத்தில்‌ (நெல்‌ சேமித்து 
வைக்கும்‌ இடம்‌) நெல்லளப்பது தொடர்பான செய்திகள்‌ காணப்படுகின்றன. 


கல்வெட்டு : 


௨ ராடு . அன்றக்கே 


ந, ௩ ம 05 ஈ* 


I 
ஸ்ரீதிரிபுவனச்சக்ரவத்தி ஸ்ரீஇராஜராஜ தேவற்[கு] . ஃ£ 
. ஸ்ரீவருத்தந்தவுத்த சோழச்‌ சதுர்ப்பேதிமங்கலத்துப்‌ . . . 
. எழுத்து நம்மூர்‌ ராஜேந்திர சோழப்‌ பேரிளமை நாட்‌[டு] . .. 
ண்டு ஏழாவதின்‌ எதிராமாண்டு கார்‌ குறைவறுப்புக்கு . . . 
௮௱௮ துண்டம்‌ உண்டென்று குடி . . 
. மாராயரும்‌ நாங்களும்‌ இரா[ஜ*]ரா[ஜ*]புரத்திலே சென்று 
, உள்ளுர்‌ கொட்டாரத்திலே அளந்து . . . 


103 


11 
1. புரத்து அளக்க கடவதன்று இரா[ஜர*]ரா[ஜ*]புர .. . 
2. ளிட்ட[பெருங்‌ கிராமங்கள்‌ அளக்கிறப்‌ ப. . 
8. நியோகமும்‌ பிள்ளை ஓலையும்‌ தாங்கள்‌ புறஞ்‌ . . . 
4. ன்றும்‌ இருகல நெல்லு விட கலநே கு... 
9, த்திலும்‌ விடையிலும்‌ தாங்களே எ... 
6. ன்‌ நாநாழி பயறு கல்லு நெல்லும்‌ ப . 
7. வில்‌ [பெருங்குடிகள்‌ வசமே அளந்து தருகி[றோ] 


111 
1. சூஉறய [நாராய] 
2, ணந்‌ வாதா 
3. வோவை 

IV 


1. கமிணாள 
2, ம [சீ]ராமன்‌ 
3. அய்யர்‌ 


4, ரேகயி 


104 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 417 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! 37 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1215 
ஊர்‌ : காக்கையாடி ்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு இரக 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 

்‌ ப 

மன்னன்‌ :; குலோத்துங்கன்‌ 111 க்வி J 
இடம்‌ : அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ மகாமண்டப தென்புற ஜகதி, 


குறிப்புரை : ஸ்ரீ வருத்தம்‌ தவிர்த்த சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்தைச்‌ சேர்ந்த சபையாரில்‌ ஆண்டு 
வாரியம்‌ செய்கின்ற பெருமக்கள்‌ குறிப்பிடப்படுகின்‌ றனர்‌. பனையூர்‌ நாட்டு குடும்பர்‌, 
மறவர்‌, வெள்ளாழர்‌, ஊர்க்‌ கணக்கு ஆகியோர்‌ செய்ய வேண்டிய பணிகள்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, இவ்வூர்‌ கவ்வெட்டு எண்‌ 1 - ல்‌ கூறப்பட்ட செய்தி 
களைக்‌ காண்க. அதுபோன்ற தகவல்களை உள்ளடக்கியிருக்கின்‌ றது இக்கல்வெட்டு. 


கல்வெட்டு : 
[ 


1. ஷஹிஸ்ரீ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ [ஈ]ழமும்‌ கருவூரும்‌ பாண்‌ 


வக்‌ 


2. டியனை முடித்தலையுங்‌ கொண்டு வீரா அபிஷேகமும்‌ விசையா 


அபிஷேகமு 

3. ம்‌ பண்ணியருளின ஸ்ரீதிரிபுவன வீர தேவற்கு யா[ண்டு] முப்பத்‌ 
தேழாவது ஸ்ரீ 

4, வருத்தந்‌ தவித்த சோழச்‌ சதுவேஃதிமங்கலம்‌ கற்கடக நாயறு முதல்‌ 
வாம்‌ 


5, வற்வாரம்‌ மாம காரியம்‌ செய்கிற கூட்டப்‌[பெருமக்கள்‌] எழுத்து 
ஸ்ரீ[இராசே]ன்திர சோழப்‌ பேரி ... 


105 


MN 


11 


. குலோத்துங்க பேரி . .. த்தே... முது ... நமக்குச்‌ சேவகப்‌ 
பேறு என்றும்‌ விட்டு பனை 


[யூர்‌] நாட்டு குடும்பரும்‌ மறவரும்‌ நம்மூர்‌ கணக்கரும்‌ ௧ .. . னபேறு 


- தங்கள்‌ . . . வித்துவந்த பொருளாய்‌ முப்பத்தொன்றாவ 


[து] ந[ம்‌*]மூர்‌ பிடாகை வெள்ளாழர்‌ பேரில்‌ வாவா வினியோக பச்சான 


௨... இப்பொருள்‌ கொண்டாரைத்‌ தண்டி பின்பு கழிக்க கடவ்‌ 


. [வோ]மாகத்‌ தண்டி வருகிற மாவிறை புறவெட்டி இன்ன ,. .. வரக்‌ 


காட்டி கொண்டு வருகிற பல படியாலும்‌ புற உடல்‌ என்று 


ஒழிய . .. கலநே இ... யும்‌ இறுத்து வருகிற இது[க்கு] 
111 


- இறுகக உடலி[ல்‌*)லாமையாலும்‌ பலவர்‌ . .. 
- இப்படி உண்டாகையிலு எங்களுக்கு இன்‌ நெல்லு... 


. பிடாகை குடும்பரும்‌ வெள்ளாழரும்‌ வந்து எங்‌ , 


- வாருக்கு . .. பாடுகையாலும்‌ இப்பொருள்‌ . .. 
நுக்கையில்‌ . .. முப்பத்தேழாவது . .. 
IV 
௨னாடுகளிலாயமாகத்‌ தடை... படியும்‌ தவி. . , க்களுண்டாய்‌ 
ண்டும்‌ நெல்லாகயாலும்‌ , . . வாபையார்‌ எழுதிந நியோகப்‌ 
©) முது நு 
படியும்‌ எங்கள்‌ நியோகப்ப . 


என்று நம்‌ . . . இப்படி வெள்ளாழர்‌ ஆயமாந .. , கையாலும்‌ இன்‌] 


நெல்லு தவிர்த்து .. . இப்படி செ[ய்‌*]க பணியால்‌ கூட்ட கல ... டி 
அறுநுூற்றுவ பிரியன்‌ எழுத்து 


106 


த நர. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 433/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ள்‌ 
வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1889 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ கலி 5018 
ட்‌ 6 ்‌ கி,பி. 1917 
ஊர்‌: வடபாதிமங்கலம்‌ 4 ு 
இந்தியக்‌ கல்வெட்டு ன 
மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
ல்லும்‌; க ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌: எண J 
இடம்‌ : அருள்மிகு அருணாசலேஸ்வரர்‌ கோயில்‌ உக்கிரான அறை. 
குறிப்புரை : ஸ்ரீமான்‌ ௬. சொக்கப்பா முதலியார்‌ என்பவர்‌ இந்த அருணாசலேஸ்வரர்‌ கோயிலை 
கி.பி. 1845-ல்‌ செங்கல்லால்‌ திருப்பணி செய்திருந்தார்‌ என்றும்‌ பின்னர்‌ அவர்‌ வழி 
வந்த ஸ்ரீமான்‌ தி. சோமசுந்தர முதலியார்‌ மீண்டும்‌ அக்கோயிலைக்‌ கல்லால்‌ திருப்பணி 
செய்தார்‌ என்றும்‌ கற்பணி கி,பி, 1912-ல்‌ தொடங்கி கி.பி. 1917-ல்‌ முடிக்கப்பட்டது 
என்றும்‌ இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 
கல்வெட்டு : 
1, பராலூஸு சிவமயம்‌ வூஹிஸ்ரீ 


2. 


சாலிவாகன சகாப்தம்‌ க எ ௬௭ கலியுகாதி ௪ ௯௪௬ விசுவாசு ‘தத்தில்‌ 
வட 


5. பாதிமங்கலம்‌ ஸ்ரீமான்‌ ௬. சொக்கப்பா முதலியார்‌ அவர்கள்‌ ஸ்ரீ அருணா 


4. சலேஸ்வர ஸ்வாமி கோயிலை செங்கல்‌ திருப்பணி செய்திருந்ததை 


மேற்படியா 


ர்‌ அவர்கள்‌ குடும்பத்தாராகிய ஸ்ரீமான்‌ தி. சோமசுந்தர முதலியார்‌ 


அவர்கள்‌ 


சாலிவாகன சகாப்தம்‌ ச௮௩௫டுகலியுகாதி டு௯%ூ0௪ பிரமாதீசணா 
ஆனி மீ 


திருப்பணி ஆரம்பித்து சாலிவாகன சகாப்தம்‌ ௮௩௯ கலியுகாதி ௫௦௧௮ 
. பிங்கள ஷ்‌ தை மீ” முடிவு பெற்ற கருங்கல்‌ திருப்பணி சிவ தருமம்‌. 


107 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 438/1979 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-ஆம்‌ 
ட நூற்றாஷ்டு 
மேலசேத்தி இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | கு 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
ப ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
எண J 


அருள்மிகு பிரம்மேந்திர சுவாமி கோயில்‌ கருவறை தென்புறச்‌ சுவர்‌. 


சிதைந்த துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. முதல்‌ துண்டு இவ்வூரைச்‌ சேர்ந்த 
வெள்ளாளன்‌ புனவாயிலுடையான்‌ திருவாலவாயுடையான்‌ பட்டன்‌ என்பவன்‌ சந்தி 
விளக்கு ஒன்று எரிப்பதற்கு 2; காசுகள்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது, இரண்டாம்‌ 
துண்டுக்‌ கல்வெட்டு பாண்டியன்‌ முடித்தலை, வீராபிஷேகம்‌ முதலிய சொற்களைக்‌ 
குறிப்பதால்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கனுடையதாக இருக்க வேண்டும்‌. மூன்று மற்றும்‌ 
நான்காம்‌ துண்டுக்‌1கல் வெட்டுகள்‌ முப்பது வட்டச்‌ சிவப்பிராமணர்கள்‌, சந்தி விளக்கு, 
நொந்தா விளக்கு ஆகியவற்றைக்‌ குறிப்பிடுகின்‌ றன. 


கல்வெட்டு : 


ம, 


MN 


மே 


. - இவ்வூர்‌ [இ]ருக்கும்‌ வெ 


. [ள்ளாள[னான புனவாயிலு[டை]யான்‌ திருவா 
 [ல]வாயுடையான்‌ பட்டன்‌ இன்னாயனாற்கு 
வைத்த சந்தி விளக்கு க வீளக்கு ஒன்றுக்கு நா 


. [ங்‌]கள்‌ கைக்கொண்டு காசு உஇய்‌ , .. [நெல்லுக்கு காசு 


முன்னூ .. . 


108 


11 
1. கரவற்திகள்‌ ம . 
2. பாண்டியன்‌ முடி .. . 


3. .. . ஈ அவிஷேகமு .. . 


4. , .. பண்ணியருளிய . 
5... . டபாண்டு-௰௪ ஆவது .. 
6. . . . நென்மலி நாட்டு ... 


7. . . சோழச்‌ சதுவேபி . .. 


8, ... ச்சிபாடியில்‌ உ. .. 
9. .. .யார்கெ... 
111 
1. . . வோமாக சம்மதித்து கல்‌[வெட்டி . . . 
2. . . கோயில்‌ முப்பது வட்டத்து பசிவவயரரஹணரோம்‌ . 


8. . . . கார்த்திகை மாஸத்து [உ]டையார்‌ [இ]யீமரமு . . . 


திட டிடி ஸாஷணரோம்‌ பேகயக்குறையாந்‌ துறை. . 
5. , . . நாயனாற்கு வைத்த வந்தி விளக்கு ஒன்‌ . . 
6. . . . மாக கைக்கொண்ட காசு ௩௱௨௰க 


7. [நா]நூற்று இருபதும்‌ எ[ம்மா]னூற்‌ கிழவன்‌ ஒரு . . . 


8. ஆண்ட நங்‌[கை] வைத்த [நுந்‌]தா விளக்கு . . . 
9. இப்படிக்‌(க்‌) கைக்‌ கொண்ட காசு ௩௱. . . 


10. [ஆ]க காசு நாநூற்று இருபதும்‌ ஆக காசு . . . 


109 


IV 


110 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 168 /1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ர்‌ 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு : கி.பி. 914 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ ச 

ட்‌ ச இந்தியக்‌ கல்வெட்டு , 
மொழி : தமிழ்‌ ஆண்று அதிக்கை | 126 / 1911 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொகுதி 19 
அரசு : சோழர்‌ எண்‌ 183 
மன்னன்‌ : பரகேசரிவர்‌ மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 1 

எண 
J 

இடம்‌ : அருள்மிகு இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இவ்வூர்‌ மதனமஞ்சரிச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்று அழைக்கப்பட்ட நென்மலி நாட்டில்‌ 
அமைந்திருந்தது.  இந்நாட்டிலுள்ள பருத்திக்குடி என்ற ஊரைச்‌ சேர்ந்த 
கோதுகுலவன்‌ வீரசோழன்‌ என்பவனிடமிருந்து பெற்ற காசுக்கு சேர்ந்த வட்டியை 
கொண்டு கால்‌ செய்‌ நிலத்திற்கு இறைவரி நீக்கம்‌ செய்து கொடுக்கப்பட்டது 
அவ்வாறு வந்த வட்டி ஆண்டுக்கு 3 காசாகும்‌, இந்த காசு கொண்டு இறையிலி 
செய்யப்பட்ட அந்நிலத்தின்‌ வருமானத்தால்‌ இக்கோயில்‌ இறைவனான மகா 
தேவருக்கு அபிஷேகம்‌ செய்ய பிராமணனுக்கு தினந்தோறும்‌ பதக்கு நெல்‌ 
கொடுக்கப்பட்டது. இந்நிலம்‌ தொடர்பான, வாசலில்‌ போந்த குடிமை, ஊரிடு 
வரிப்பாடு முதலிய வரிகளை சபையோரே செலுத்துவதாகவும்‌ முடிவு செய்தனர்‌ 
இப்பிராமண ஊரில்‌ 46, 47 என்ற எண்ணிக்கையில்‌ குடிசார்ந்த நிலப்பிரிவுகள்‌ 
(குடும்ப) இருந்தன. 


கல்வெட்டு : 
I 

1, ஹஸிஹீ கோப்பரகேசரி பன்மற்க்கு யாண்டு எ ஆவது நென்மலி நாட்டு 
ஸைவெ[ம்‌]மதனமஞ்சரிச்‌ சது .. 

2. யோம்‌ இன்நாட்டுப்‌ பருத்திக்குடிப்‌ பதக்குடையான்‌ கோதுகுலவன்‌ வீர 

சோழநிடைக்‌ கொண்ட 


111 


8. சின்‌ பலிசை செகுத்து இறையிழித்த நிலம்‌ எங்களூர்‌ நாற்பத்தேழாங்‌ 
குடும்பில்‌ இரண்டாம்‌ .. . 


4, நாற்பத்தாறாங்‌ குடும்பில்‌ இரண்டாம்‌ பாடகத்து அரைக்காலுமாகக்‌ 
காற்செய்யும்‌ இவன்‌ விலை... . 


5. ஈத்து ஷோசேவரை ௫லிஷேகஞ்‌ செய்யும்‌ ஸராஹணலுக்கு நிசதி பதக்கு 


நெல்லுமகப்பட .. . 


6. ஆக ஆட்டை வட்டம்‌ மூன்று காசுக்குமாகக்‌ குடுத்த இக்காற்‌ செய்யால்‌ 
நாலொ[ன்றாக] இறைப்ப .. 


7. ல்‌ வாசலிற்‌ போந்த குடிமை உட்பட ஊரிடு வ?ப்பாடாய்‌[வந்‌*]த தெப்‌ 
பேப்‌ பட்டதும்‌ வெயோமேயி .. . 


8. யவும்‌ அடாரித்தவற்‌ இறையிலியாக இறையிழித்துக்‌ குடுத்தோம்‌ 


ஊாஸலையோம்‌ இத! பன்சா ., . 


Il 


1, லத்துக்கு எறி வட்ட வைத்த . ன திருவாதிரைச்சேரி மீ[ய்‌*]சிறகில்‌ 
தெக்கடைந்த மனை - க ஃ | 


112 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 169 / 1979 


மாவட்டம்‌ | திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ரீ 
அய்‌ ரங்கனை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1019 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 

& மிய சியக்‌ தல்‌ 
மொழி தமிழ்‌ இத்தியக்‌ கல்வெட்டு 1241911 
எழுத்து: தமிழ்‌ அண்டு அழிக்க 
அரசு : சோழர்‌ முன்‌ பதிப்பு: ஸ்ர 
மன்னன்‌ : இராஜேத்திரன்‌ 1 ஊர்க்‌ கல்வெட்டு i 2 

எண்‌ ர்‌ 

இடம்‌ ; ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதனமஞ்சரிச்‌ சதுர்வேதிமங்கலத்திலுள்ள திருவிராமீசுரமுடையார்‌ கோயிலில்‌ 


சிவயோகிகள்‌ எட்டுபேருக்கு உணவளிப்பதற்கும்‌, இக்கோயிலில்‌ ஆடுபவனுக்கு 
ஊதியம்‌ தருவதற்கும்‌, சந்திவிளக்கு எரிப்பதற்கும்‌ நிலம்‌ தானமாக அளிக்கப்பட்ட 
செய்தியைக்‌ கூறுகிறது இக்கல்வெட்டு. இடையிடையே வரிகள்‌ சிதைந்துள்ளன. 


கல்வெட்டு : 


1. 


ஷுஷி.ஸ்ரீ திருமன்னிவளர இரு நில மடந்தையும்‌ போற்‌ செய பாவையும்‌ 


சீர்த்தனிச்‌ செல்வியுஸ 


ந்‌ பெருந்தேவியராகி இன்புற நெடுதுயலூழியுள்ளிடைதுறை நாடுந்‌ 


துடர்வன வேலிப்‌ படர்வனவாசி 


8. யுஞ்‌ சுள்ளிச்‌ சூழ்‌ மதிள்‌ கொள்ளிப்பாக்கையு நண்ணற்‌ கருமுரண்‌ 


4. 


மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொரு கடலீழத்த 


ரையர்‌[தம்‌] முடியுமாங்கவற்றேவியரோங்‌ கெழில்‌ முடியு முந்னவந்‌ பக்கல்‌ 
தென்னவந்‌ வைத்த சுனரமுடியுமிந்திரனார 


113 


கட்ட கி 


12, 


18. 


14, 


19, 


16. 


17. 


, முந்தெண்றிறை ஈழ மண்டல முழுவது[ம்‌*] எரிபடைக்‌ கேரளர்‌ 


முறைமையிற்‌ சூடுங்குலத நமாகிய பலர்‌ புகழ்‌ . . . 

கதிர்மாலையும்‌ செங்கதிர்‌ வேலைத்‌ தொல்‌ பெருங்காவற்‌ பல்பழந்‌ 
தீவும்‌ . . . தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி ப2ராந [ராஜேஐ,சோழ] 
சேவற்கு யாண்டு எ ஆவது அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு 


. . சதுவே 4திமங்கலத்து ஊாவாவையோ . 


. வாலெ எழுத்து இவ்வூர்‌ திருவிராமீ-பரத்து ஊஹாடேவு[ர்‌ *[க்கு உடடள்‌ 


கொள்‌ , . ., 


, கவும்‌ கொண்டு இறை செகுத்து . . . நீக்கி. 
10, 


௨.....இிலம்‌ .. , யாக இரண்டு நீக்கி நின்ற நிலம்‌ இறையிலி... . 


. . எழுத்து சனீராதித்தவல்‌ யுல்லும்‌ . . , ஊரிரு வரிப்பாடு மற்றும்‌ 
சிற்றிறை . . . யோம்‌. . . தாத்‌ 
திருவிராமீஃரமுடைய நாயனார்க்கு செ[ய்‌*]து குடுப்போமாகவும்‌ சக 
பஹ , , . சிவசோகி[களை] ஊட்டுவதற்கு . . . 


த்த குறுணியாக எண்வர்க்கு வைத்த நெல்லு இரு துரை ஆடுவாறுக்கு 
ஐஞாழியும்‌ [சக்கியமேய] . . . அட்டுவதாகவும்‌ . . , 


. க்கு மேற்க்கு சலாம்‌ பாடகத்து இதேவர்‌ நிலம்‌ இரண்டாங்‌ 
கண்ணாற்று முதற்‌ சதிரத்துக்கு , . . 


. . வடக்கு ௬ கண்ணாற்று திருநாரண வாக்காலுக்குக்‌ கிழக்கு குறை 
[யிறு]த்து மேற்கடைய சரம்‌ . . . சஸிவிளக்கு எரிப்பதாக சணிராதித்‌ 


வல்‌ பலிசை செகுத்து இறை இறுப்பதாக இக்காசு கொண்டு இறையிலி 
செய்து குடுத்தோம்‌ இவ்வனைவோம்‌ . . 


[2]ூாஹஸஹலை இது பமாவேபபம ஈகை |. 


114 


த. நர, அ. சிதரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 170/ 1979 


மாவட்டம்‌: திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ; 7 
வட்டம்‌: நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 878 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ பவல்‌ ர 
மொழி; I தமிழ்‌ ன்னு | பல்ல க்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ :  இராஜகேசரிவர்‌ மன்‌ னங்க ற்ப, | 3 

எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இக்கோயிலைச்‌ சேர்ந்த அதிகாரிகள்‌ [திருக்கோயிலுடையார்‌] பலர்‌ இக்கோயிலில்‌ 


நந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு நிலம்‌ அளித்திருக்கவேண்டும்‌, இக்கோயிலைச்‌ 
சேர்ந்த காச்சுவன்‌ கொற்றன்‌ மகாதேவபட்டன்‌ என்பவன்‌ விளக்கெரிக்க ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. கல்வெட்டு இடையில்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


10. 


. ஈதி ஷிஸ்ரீ கோவிராஜராஜகேசரி பகக்கியாண்டு ஏழாவது தெ 


சேரி அதுவெ.ஒ$கிமங்கலத்து ஸ்ரீகோயிலுடையொம்‌ ஆலச்ச 


, வநும்‌ கவிணியன்‌ ஆச்சன்‌[ச*]ந்திரசேகரநும்‌ ப[க்க]நாயன்‌ சாத்த 
௨ .தீதீந்‌ பொந்னம்பல[னு]ம்‌ ஒலோகச்சந்திரர்‌ சுவரந்‌ கணவதி[யு] 
௨ம்‌ வெள்ளாளன்‌ பூதமங்கலமுடையாந்‌ அருளன்‌ அணுக்கநி . . . 

. நாழி .. நிசதம்‌ சஷிராசிதவற்‌ எரிக்கக்‌ கடவ[தாக]கைக்‌ கொ... 


இப்படி . . . குட்டன்நிடை முன்‌ சுட்டப்பட்ட திருக்கோயிலுடையார்கள்‌ 
இத்சேவர்க்கு நொன்தா விளக்கு . .. 


. தொன்பதாம்‌ , . . ன்நிலும்‌ தோட்டத்திலும்‌ இத்திருக்கோயிலுடையான்‌ 


காச்சுவன்‌ கொற்றன்‌ சஹாதேவ ப 


௨ ட்டநேன்‌ .. . சந்திராதித்தவற்‌ நொன்தா விளக்கு என்நோபாதி 


எரிக்கக்‌ கடவேநானேன்‌ சஒஊஹாஜேவ ல 


ட்டநேன்‌ 


115 


க. நா. அ. தொல்லியல்‌ துறை தெரடர்‌ எண்‌ : 171 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _ 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 10, 11-ஆம்‌ 

i : தூற்றாண்டு 
கர்‌ ! திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 

்‌ ்‌ 121/1911 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ரு 
அச்சு 5 து ஊர்க்‌ கல்வெட்டு | 4 
மன்னன்‌ ; 24 எண்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இக்கோயில்‌ இறைவனுக்கு திருப்பட்டம்‌ ஒன்று செய்து அளித்த செய்தி கூறப்‌ 
பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1, வாஷிஸ்ரீ அந்தப்பல நாயன்‌ னீ [ல]கண்டன்‌ மத்‌ 
2. .. .ஈ உடையார்க்கு எட்டு மாறி [பொன்‌]னிறை . .. 


3. ஞ்ச திருப்பட்டம்‌ ஒன்று ॥- 


116 


த, நர, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ ; 172 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ 
ற்றாண்டு 
ஊர்‌ திருவிராமேசுவரம்‌ . தத்‌ . பஸ்க்கு 
இந்தியக்‌ கல்வெட்டு ட்‌ 199 / 1911 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொகுதி 19 
எண்‌ : 459 
ரசு : சோழர்‌ 
யூ ஸ்ர ஊர்க்‌ கல்வெட்டு | 5 
மன்னன்‌ : பரகேசரிவர்‌ மன்‌ பப்லு | 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : தஞ்சாவூர்‌ வீரசோழப்பெருந்தெருவைச்‌ சேர்ந்த வியாபாரி ஊரன்‌ பிரம்மபட்டன்‌ 
என்பவன்‌ திருவிராமேஸ்வரமுடையார்க்‌ கோயிலுக்கு தினமும்‌ ஒரு நொந்தா விளக்கு 
எரிப்பதற்கு 15 கழஞ்சு பொன்னும்‌ 48 குழி நிலமும்‌ அளித்தான்‌. இந்நிலத்தையும்‌ 
பொன்னையும்‌ இக்கோயிலைச்‌ சேர்ந்த நால்வர்‌ பெற்றுக்‌ கொண்டு, இந்நிலத்தின்‌ 
போகத்தாலும்‌ ;இப்பொன்னின்‌ வட்டியாலும்‌ இக்கோயில்‌ இறைவனுச்கு ஒரு 
நொந்தா விளக்கு எரிப்பதாகச்‌ சம்மதித்துக்‌ கல்வெட்டிக்‌ கொடுத்திருக்கின்றனர்‌. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ கோப்பரகேசரி பன்மக்கு யாண்‌[டு] . . . நெ[ன்‌*]மலி நாட்டு 


ஸஹதேயம்‌ மதநமஞ்சரி சதுவேஃதி 


. மங்கலத்து திருவிராமீமரத்து திருகோயி[லுடையார்‌]களிலோச்சன்‌ 


நம்பிரானடிகள்‌ திருவிராமீழரனும்‌ ஆ[ச்ச] 


டன்‌ சஷீரசேகரன்‌ வெண்காடு தேவனும்‌ பாரதாயன்‌ . . . சாத்தனும்‌ 


கவிணியன்‌ ஆச்சன்‌ சந்திரசேகரனும்‌ 


. இஞ்ஞால்வோம்‌ தஞ்சாவூர்‌ வீரசோழப்‌[பெருந்தெரு] வியாபாரி 


ஊரந்பவட்டந்‌ இத்திருவிராமீஃ2 


117 


10. 


, ரத்து மஹாசேவர்க்கு ஒரு னொந்தா விளக்கு [எரிப்பதற்கு]ப்‌ பொற்‌ 


இவூர்க்‌ கல்லால்‌ பதின்‌ கழஞ்சு 


. [க்கு] நிலம்‌ [கொடுமணல்‌ நத்த[த்‌*]து ராஜகேசிவதிக்கு மேற்க்கும்‌ 


ஹாடஹணத மா௱ாயத்துக்கு வடக்கு கிழக்கு கிணறும்‌ மூன்றா 


_ ஞ்சிறகில்‌ தெற்கு நின்றும்‌ இரண்டாம்‌ சதுக்கத்து வடக்கடைய 


நி[ல*]ன்‌ சப குழியும்‌ மூன்றாஞ்சதுக்கம்‌ குழி முப்பத்திரண்டும்‌ 


. ஆக குழி நாற்ப்பத்தெட்டு இக்குழியால்‌ வந்த நிலமும்‌ இப்பொன்‌ 


பதின்கழஞ்சும்‌ நாங்கள்‌ கொண்டமையில்‌ இந்நிலத்து 


லோமஃத்தாலும்‌ இப்டொன்நின்‌ பலிசையாலும்‌ இத்சேவர்க்கு ஒரு 
நொந்தா விளக்கு ௨௩ாரிகவல்‌ இக்கோயிலில்‌ எங்கள்‌ .. 


.. [யொ]ற்றியாக முந்தி , . . நொன்தா விளக்கெரிப்போமாநோம்‌ 


இவ்வனைவோம்‌. இது பன்சாவேபா ஈகைஷ।|- 


118 


த. நர. அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து ! 
அரசு 1 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 173/ 1979 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 995 
திருவிராமேசுவரம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 1411191 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 41/218 

இடு 

தமழ்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 

ல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] க 

> 8 

இராஜராஜன்‌ 1 ஏன J 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்தின்‌ வடபுறச்‌ சுவர்‌, 


ஆவூர்க்கூற்றத்து பிரமதேயம்‌ அமிர்தவல்லி சதுர்வேதிமங்கலத்து ஆளுங்கணத்தைச்‌ 
சேர்ந்த ஆசுரி விஷ்ணு கிரமவித்தன்‌ என்பவரின்‌ மனைவியாகிய கொன்னூர்‌ 
நங்கைச்‌ சானி என்பவர்‌ இவ்வூர்‌ திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தி விளக்கு 
ஒன்று எரிக்க இரண்டு காசுகள்‌ தானமளித்தார்‌. அக்காசுகளை மூலதனமாகப்‌ 
பெற்றுக்கொண்ட இக்கோயிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ இரவில்‌ ஏழரை காழிகைப்பொழுது 
சந்திவிளக்கு எரிக்க ஒத்துக்கொண்டனர்‌. இச்செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


1, ஷஹிஸ்ரீ காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்த கோவிராஜராஜகேவாரி பதற்கு 
யாண்டு 0 ஆவது ௨... 


2. நென்மலி நாட்டு ஸஹூேயம்‌ [ம*]உனமஞ்சரிச்‌ சதுவேஃதிமங்கலத்து 
ஸ்ரீகோயிலுடையோ[ம்‌] 


8, கவிணியன்‌ ஆச்சன்‌ சரூமேலரனும்‌ ஒலோச்சன்‌ திருவிரா£ீமான்‌ 


கணவதியும்‌ ஆலனான வெண்காடு தேவ 


119 


4. ந்‌ பொன்னம்பலமும்‌ இவ்வனைவோம்‌ ஆவூர்க்‌ கூற்றத்து எப, வடே.சம்‌ 
அமிர்தவல்லிச்‌ சதுவேஃதிமங்கலம்‌ யா 


9. ளுங்‌ கணத்தாருள்‌ ஆஸி விஜ்‌ஈகரஈவித்தந்‌ வவாணி கொன்னூர்‌ 


நங்கைச்‌ சானி கையால்‌ ஸனாங்கள்‌ கொண்டு கடவ காசு] 


6. உ இக்காசு இரண்டுங்‌ கொண்டு இவ்வூர்த்‌ திருவிராமீபபரமுடைய ஹோ 


தேவர்க்கு இராவை வாந ஏழரை நா 
[2௮] ய 4 


ர ்‌ . ) . ௫. 
1. ழிகை . . . வாழிவிளக்கு அசூராரிதவற்‌ எரிக்கக்‌ கடவோமானோம்‌ 


இவ்வனைவோம்‌ ஸரீகோயிலுடையோ ம்‌] 


120 


த, நர, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 174 / 1979 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 998 
திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு \ 146 / 1911 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அட்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 

எண்‌ ட 


இராஜராஜன்‌ 1 ] 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவிராமேஸ்வரமுடையார்க்‌ கோயிலில்‌ நொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கும்‌ 
திரிபுவனசுந்தரர்‌ என்னும்‌ இறைவனுக்கு திருவமுது படைப்பதற்கும்‌ நிலக்‌ 
கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. [ஷுவிஸ்ரீ கோவி]ராஜராஜகேவாரி வதற்கு யாண்டு ௮ ஆவது நென்மலி 
தாட்டு வ,;ஷதேய 
2. த்து ஸ்ரீகோயிலுடையோம்‌ னாங்கள்‌ திருவிராமீமரன்‌ கணவதியும்‌ 
ஒலோச்சன்‌ இராசயம்‌ 
3. [சா]த்தன்‌ வெண்காடு தேவனும்‌ இவன்‌ தம்பி சாத்தன்‌ பொன்னம்பல 
மழக விரையன்‌ ஆச்ச 
4. னான[சந்திரசேகர]வெண்காடு தேவனும்‌ இவ்வனைவோம்‌ குதிரைக்‌ 


5. 


காற ஷவோ.ம[னய்யன்‌] . . . 


த்து கொண்ட பரிசாவது [நான்‌] இவ்வூர்‌ குண்டூர்‌ மூத்த உழுதைய 
க;2வித்தன்‌ பக்கல்‌ 


121 


10. 


. ௨.௨ மூன்றாம்‌ வாக்‌ . . . தித்தவதிக்கு வடக்கும்‌ . . . 


. . .ஆறாங்கண்ணாற்று. . . இரண்டாம்‌ சதுரத்து நிலம்‌ சபந்‌ இந்நிலம்‌ 
நாலு மாக்கா[ணி] 


.  , ௨ பலிசை செகுத்து அந்தினாதிதவத்‌ சதிற' இறுப்பதாகவும்‌ இந்நிலம்‌ 


அரைக்காலும்‌ 


. ஸரிரத்து தேவர்க்கு நொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதாகவும்‌ 


சி,ஐ வன வ(௮) க௱ற்கு 


அமுது இருநாழி அரிசி திருவமிது உண்ண சந்திராதித்தவல்‌ 


வ சாலேபபம கை 


122 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை 


தெரடர்‌ எண்‌ ; 175 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ ! நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 999 
மல்‌ ஆணவக்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 147 / 1911 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ எதிப்பு: - 
ன்‌ பன்ற ஊர்க்‌ கல்வெட்டு 1, 
்‌ 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 Sr ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்‌ மண்டப வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : திருவிராமீஸ்வரத்து மகாதேவர்‌ கோயிலுக்கு நொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு 
கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை. 


கல்வெட்டு : 


1. [சாரலை மலமறுத்த கோராஜராஜகேவரிவ.கற்கு யாண்டு ௦5 ஆவது 
நென்மலி நாட்டு ஸஹ , 


2. வேசிமங்கலத்து திருவிராறரத்து ஷஹோமேவற்க்கு குதிரைக்காற 


வோ ைைய்த்தாய்‌ 


8. .. வித்த நொந்தா விளக்கு ௧ [எரிக்கக்‌ கட]வதாக . . . குடும்பில்‌ ௨ 


அம்ப . . 


123 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 176 /1979 


மாவட்டம்‌: திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1020 
ஊர்‌ : திடுவிராமேசுவரம்‌ இந்தியம்‌ கல்வெட்டு \ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை i ஞு 
எழுத்து : தமீழ்‌ முன்‌ பதிப்பு: - 
அரசு ; சோழர்‌ 
அன்னன்‌ 2 இராசேந்திரன்‌ 1 நிலக்‌ கல்வெட்டு 1 9 
C1214 

] 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : சிதைந்த கல்வெட்டு. முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ மெய்க்சீர்த்தியுடன்‌ தொடங்கு 
கிறது. நிலத்தின்‌ எல்லைகள்‌ கூறப்பட்டிருப்பதால்‌ நிலக்கொடையளிக்கப்பட்ட 
செய்தியைக்‌ கூறுகிறது எனலாம்‌. 


கல்வெட்டு : 
தி 4 முட்டு 


6. காவற்‌ பல்பழந்நீவும்‌ மாப்பொரு தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி 
பன்மர்‌ ராசேட,சோழ . . . 


7. ண்டு ௮ ஆவது அருமொழி தேவ வளநாட்டு நென்மலிநாட்டு ஸபைஹடேயம்‌ 


9. . . . கண்ணாற்று வரசுரரி வாக்காலுக்கு விரார வாக்கால்‌[லு]க்கு 
மே[ற்‌*]க்கு கலங்க . 


10. இத்தேவர்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ வடபாற்கெல்லை கீழ்‌ மண(ல்‌)லூர்‌ 
பாரதாயன்‌ சீராமன்‌ கேசுவ . , 


11. த்துக்கு தெற்க்கு பெருநான்கெல்லையில்‌ உள்ளிட்ட நிலம்‌ குலைக்‌ 
காணியும்‌ இதில்‌ வன்த[வந்];கோடி 


தத்‌ ப ரம 


124 


த. நர, அ. தொல்லீயல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 177/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 3 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி, 1066 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 7] ட 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : = 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1. 10 
மன்னன்‌ : வீரராசேந்திரன்‌ எண்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபம்‌ வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு விளக்கெரிக்கும்‌ பொறுப்பை இக்கோ யிலைச்‌ 
சேர்ந்த மூவர்‌ ஏற்றுக்கொண்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. வீரராஜேர, சோழ தேவர்க்கு யாண்டு ௩ ஆவது அருமொழிதேவ வள 
நாட்டு நென்மலி [நாட்டு*] வ;தேயத்து . . . 
2. வேஃதிமங்கலத்து திரிவிராமீபமரத்து ஸ்ரீகோயில்லுடையோம்‌ ஆச்சன்‌ 
வெண்காடு தே 
3. . . வெண்காடு தேவந்‌ பாளூரு. . . தேவந்‌ சோம[]தந்நும்‌ இம்‌ 
4, . விளக்கு ச க்கு நாங்கள்‌ இவர்கள்‌ பக்கல்‌ பெற்றுக்கொண்டு எரிக்கக்‌ 
கடவோமாநோம்‌ 
5, இக்கோயில்லுடையோம்‌ 


125 


த. நர. ௮, தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ ; 178 / 1979 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ 5 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! 8 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 993 
திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | ன்‌ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; அணக 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 


a ்‌ 
இராஜராஜன்‌ 1 மல்‌ J 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்‌ மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இக்கோயிலுக்கு சந்தி விளக்கு ஒன்று எரிப்பதற்கு நங்கைச்‌ சானி என்பவர்‌ நாலு 
காசுகள்‌ அளித்ததும்‌, இக்கோயிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அக்காசுகளுக்கான வட்டி 
கொண்டு விளக்கெரிக்க ஒப்புக்கொண்ட செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஜி ஷீ கோராஜராஜராஜகேவாரி வந்மற்கி யாண்டு எட்டாவது னென்‌ 


மலி னாட்டு எப, ஹ 


2. தேயம்‌ மதனமஞ்சரி சதுவே4திமங்கலத்து ஸ்ரீகோயிலுடையான்‌ 
கவிண்ணிய 

2. ஆச்சன்‌ சன்திரசேகரனேன்‌  இவ்வாளுங்கணத்தாருள்‌ இராயூர்‌ 
பற்பனாப க,மவித்த ஸை 

4. குன்றத்து னங்கைச்‌ சானியிடை சட,ாதித்தவல்‌ விளக்கெரிக்க 


கொண்ட காசு ௩ இக்காசு 


. மேற்படி கொண்ட காசு ௧ [ஆக*#] காசு நாலும்‌ கொண்டு .. , சஷி 


விளக்கு 


- இக்காஸ! கொண்டோமே இ விளக்கு எரிப்போமாநோம்‌ ௨.காஹேபபாம 


மணை |1- 


126 


த. நா. அ. தெரல்லீயல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 179 / 1979 


மாவட்டம்‌ | திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 
பண்‌ தடாமங்கள்‌ம்‌ வரலாற்று ஆண்டு 1 கி.பி. 11-ஆம்‌ 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ இத்தியக்‌ கல்வெட்டு | _ 
எழுத்து: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை. | 
அரசு : சோழர்‌ முன்‌ பதிப்பு: னு 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 ஊர்க்‌ கல்வெட்டு ம்‌ 
எண்‌ 

J 

இடம்‌ ; ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ "முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலக்கொடையைக்‌ 
குறிக்கிறது. கல்வெட்டு முழுமையாகக்‌ கிடைக்கவில்லை. 


கல்வெட்டு : 
I 
1. ஹிஸ்ரீ கோப்பரகேசரி பகராந ஸ்ரீராஜேசோழ சேவற்கு யாண்டு 
- ஆவது அருமொழி 
2. தேவ வளநாட்டு நென்மலி நாட்டு ஸைஹதேயம்‌ . . 
3. திருவிராமீபரத்து ஊஸாதேவர்க்கு சஸகிராதித்தவரை ஈாஜகேசரி ஆதி 
4. நாராசத்துக்கு தெற்கு நாலாஞ்சிறகில்‌ வடக்கு நின்ற இரண்டாஞ்‌ 
சதுர 
11 
1. க்கு கிழக்கு ஹுஸ;சணத . . , 


2. ரத்து வடக்கடைய . . . 


127 


த, நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 180 ! 1979 


மாவட்டம்‌ : திருவாருர்‌ ஆட்சி ஆண்டு : 17 
வரலாற்று ஆண்டு : கி.பி, 1002 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ 
ஊர்‌ ; திருவிரரபேசுவரம்‌ . தக்‌ வ 
இந்தியக்‌ கல்வெட்டு ட்‌ 398 [1911 
மொழி : தமிழ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தமிம்‌ முன்‌ பதிப்பு : தெ.க.தொகுதி, 13 
த்‌ எண்‌ : 212 
பல்வ ஞ்ட்ல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 13 
மன்னன்‌ :  இராஜாஜன்‌ 1 எண்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை: திருவிராமீசுவரமுடையார்க்‌ கோரிலுக்கு நொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு 
இவ்வூர்‌ ஆளுங்கணாத்தார்களுள்‌ ஒருவனான அக்குமாரகிரமவித்தன்‌ என்பவன்‌ 
சம்மதித்த செய்தி கூறப்பட்டுள்ளது, 
கல்வெட்டு : 
1, ஜஷிமீ கோவிமாகயமேவாரி பதற்‌ 


2. கு யாண்டு &௭ ஆவது நென்மலி நாட்டு வ, 


ு வ்‌ உ £) பச 
8, ஹ்டெய 82ம்‌ ூரிச்‌சதுவே-ிமய்‌ 5) 


4, ம்‌ யாளுங்‌ கணத்தார்கள்‌ [லிவ்வ;த்தி அக்கு 


. ட அனர அத்‌ ன்‌ 
2. மார சூவி3போன்‌ இவ்வூர்த்‌ திருவினா 


பரப்‌ த ற உ ௧ க்‌ ம்‌ 
6, சீயரத்து ஊர[*] மே வர்க்ரு உட த[வ] 


ய்‌ 4 


1. ற்‌ தொந்தா விளக்கு எரிக்கக்‌ சகடவதா[நேன்‌] 


128 


த்‌. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 181 / 1979 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 


மொழி: 
எழுத்து 1 
அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 3 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி, 988 
திருவிராமேசுவரம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 
மிழ்‌ 
சடக்‌ முன்‌ பதிப்பு : —- 
G: மர்‌ 

ர ஊர்க்‌ கல்வெட்டு | 14 
இராஜராஜன்‌ 1 எண்‌ ] 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


இவ்வூரிலுள்ள வெள்ளாளன்‌ சேந்தன்‌ சூரியன்‌ என்பவன்‌, 


இரவில்‌ சந்தி விளக்குகள்‌ ஏழரை நாழிகைப்‌ போது எரிய 
நிபந்தனையுடன்‌ மூன்று விளக்குகளுக்கு 100 காசுகள்‌ 
இக்காசுகளை முதலீடாகப்‌ பெற்று அதன்‌ வட்டி கொண்டு 


இக்கோயிலுக்கு 
வேண்டும்‌ என்ற 
தானமரளித்தான்‌. 
தினமும்‌ மூன்று 


விளக்குகள்‌ எரிப்பதாக இக்கோயிலைச்‌ சேர்ந்த மூவர்‌ உறுதியளித்த செய்தி 


காணப்படுகிறது. 


1. ஷஹிஸ்ரீ காந்தளூர்‌ சாலை கலமறுத்த கோ 


2. விராஜராஜகேஸரி பகற்கு யாண்டு ௩ ஆவது ௦ 


3. நன்மலி நாட்டு ஸஹஷூேய மஉனமஞ்சரிச்‌ சது 


4, வே-ூிமங்கலத்து ஸ்ரீகோயிலுடையே 


9. ரம்‌ பாரதாயன்‌ சாத்தன்‌ வெண்காடு தேவனு [ம்‌] 


6. இவன்‌ தம்பி சாத்தன்‌ .. . அம்பலமும்‌ கவிணி[ய] 


[29 


ப்ரி 
8. 
9. 
10. 
il. 
12. 
14. 
14, 


15. 


ன்‌ ஆச்சன்‌ அஈ,வேட௱னும்‌ இமூவோமிவ்வூர்‌ 
இருக்கும்‌ வெள்ளாளன்‌ கு[மர] செற்றூருடையான்‌ ே 
சந்தன்‌ ௨வய.ஏனிடை கொண்ட காசு ஈ இக்காசு [நூ] 
றுங்‌ கொண்டு இவ்வூர்த்‌ திருவிரா£ [ர] 

முடைய 8௭[£*]மே வர்க்கு இராவை ஷூ 

ஏழரை நாழிகைப்‌ போது மூன்று 

வாறி விளக்கு அடாசிகவற்‌ எரிக்க ௧ 

டவோமானோம்‌ இமூவோம்‌ இஸ்ரீகோயி 


ல்‌ பணர்‌ இப்பரிசினாலும்‌ பெற 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ ; 182 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 15 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1027 
i, வி ப 
வ துவம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ஸ்ஸ்‌ 
அரசு : சோழர்‌ \ 
ஊர்க்‌ கல்வெட்டு 15 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 ண்ண [ 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : இவ்வூர்‌ திருவிராமேசுவரமுடையார்க்‌ கோயிலில்‌ இரவை சந்தி விளக்கு ஒன்று 
எரிப்பதற்கு இக்கோயிலைச்‌ சேர்ந்த தேவரடியார்ப்‌ பெண்ணாகிய அமுதன்‌ .., 
தேவி என்பவள்‌ இரண்டு காசுகள்‌ கொடையளித்த செய்தியும்‌ அதனை மூல்தன 
மாகப்‌ பெற்றுக்கொண்ட இக்கோயிலலச்‌ சேர்ந்த சிலர்‌ அதன்‌ வட்டி கொண்டு 
விளக்கெரிக்கச்‌ சம்மதித்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஹஹீமீ கோப்பரகேசரிபகக்கு யாண்டு 2௫ ஆவது நென்மலி நாட்டு 


ஸஹ] 


யம்‌ மதனமஞ்சரி சதுவேஃசிமங்கலத்து திருராகிறத்து ஸ்ரீ கோயில்‌ 


லுடையே 


டாம்‌ .. ஆச்சன்‌ சன்திரசேகர[னும்‌ வெண்காடு தேவ(ன்‌)னும்‌ ஒலோச்சன்‌ 


திருராமீறரன்‌ . 
ம்‌ கவிணியன்‌ ஆச்சன்‌ சன்திரசேகர(ன்‌)னும்‌ பாரதாயன்‌ சாத்தன்‌ 


வெண்காடு[தே] 


. வன்‌[னும்‌] சாத்தன்‌ .. அம்பலவ(ன்‌)னும்‌ இவ்வனைவோம்‌ இக்கோயில்‌) 


லில்‌ தேவர்ரடியா [ர்‌] 


. அமுதன்‌ . . . தேவியிடை கொண்ட காசு ௨ இக்காசு இரண்டுக்கு 


அன்திராதித்தவ[ற்] 


. இரவை வாழிவிளக்‌ . .. எரிப்போமாநோம்‌ இவை ப.காஹேறற ற கைத ॥- 


131 


த. நா. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 183 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ம 
வட்டம்‌: நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு"! கி.பி, 10, 11-ஆம்‌ 
g ல்‌. ்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசு வரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி ; தபிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : டை 
அ[ரசு : ௬-௮ ஊர்க்‌ கல்வெட்டு ] 16 
்‌ ்‌ எண்‌ 4 
மன்னன்‌ ; — 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : இவ்வூரைச்‌ சேர்ந்த வெள்ளாளன்‌ கடம்பனூர்க்‌ கிழவனான கண்டன்‌ அக்காரி 
என்பவன்‌ இக்கோயிலிலுள்ள கங்காளதேவற்கு மூன்று சந்தியும்‌ வாத்திய கருவி 
இசைப்பதற்கு பொன்‌ கொடையளித்த செய்தியம்‌, அதனைப்‌ பெற்றுக்கொண்ட 
இவ்வூரைச்‌ சேர்ந்த உவச்சர்கள்‌ வாத்தியம்‌ இசைப்பதாக உறுதியளித்த செய்தியும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. இவ்வூர்ப்‌ பேருவச்சன்‌ எச்சுமனனிடை அம்பலவனு . .. 


2. சணக்குட்டி நூற்றெண்மனும்‌ இவ்விருவோம்‌ [இவர்‌] 


8. இருக்கும்‌ வெள்ளாளன்‌ கடம்பனூர்‌ கிழவனான கண்ட[ன்‌] 


4. அக்காரியிடை பொன்‌ கொண்டு இத்திருவிரா2ர த்‌[து] 


9. கங்காளதேவற்கு மூன்று வாரியும்‌ அடாசித்தவற்‌ 


6. 


கங்‌ கொட்ட கடவோமிவ்விரு[வோம்‌] 


132 


த, நர, அ, சிதரல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 184/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 999 
ஊர்‌ 5 திருவிராமேசுவரம்‌ . i . \ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 185/191 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : -- 
அரசு: சோழர்‌ 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 ஊர்க்‌ லட்டு | ம்‌ 

எண 

J 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இவ்வூர்க்‌ கோயிலில்‌ ஏதோ ஒரு பணி நிறைவேற்றுவதற்கு இவ்வூரைச்‌ சேர்ந்த 
ஒருவரிடமிருந்து காசு பெற்று அதனை மூலதனமாகக்‌ கொண்ட செய்தியும்‌, அக்‌ 
கொடைக்குப்‌ பொறுப்பேற்றவர்களின்‌ பெயர்களும்‌ உள்ளன. ௮க்கொடை எதற்காக 
வழங்கப்பட்டது என்பதைக்‌ கூறும்‌ இறுதிப்‌ பகுதி சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
1, ஷஹிஸ்ரீ கோவிராஜராஜகேசரி வதற்கு யாண்டு ௮ ஆவது நென்‌ 
2. மலி நாட்டு ஸ;ஹூேய2 2உன மஞ்சரிச்‌ சதுவே.ஃதிமங்கலத்‌ [து] 
9. ஸ்ரீகோயிலுடையோம்‌ ஆல[வச்சன்‌] சந்திரசேகரனு[ம்‌*] வெ 
 ண்காடு தேவநும்‌ கவிணியந்‌ ஆச்சன்‌ சந்திரசேகரனும்‌ இவ்வ 
௨௦ [இருக்கும்‌ . .. 


4 
5 
6. . . . கொண்ட காசு... 
ரீ 


133 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ . 185 / 1979 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு : கி.பி, 994 
திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ன்‌ 133 / 1911 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 

7 k 18 
இராஜராஜன்‌ 1 க்கி ] 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப மேற்குச்‌ சுவர்‌, 


திருவிராமேசுவரமுடையார்‌ கோயிலுக்‌ இரவில்‌ சந்தி விளக்‌ ஒன்‌ 
லு தி கு 
எரிப்பதற்கு இவ்வூரைச்‌ சேர்ந்த வெள்ளாளன்‌ நாராயண தன்ம பட்டன்‌ என்பவர்‌ 
இரண்டு காசுகள்‌ கொடைபளி 'ஈன்ளார்‌ இக்காககளை மூலதனமாகக்‌ கொண்டு 
அதன்‌ வட்டியால்‌ சந்தி விளக்‌; எரிப்பதாக இநகோயிலைச்‌ சேர்ந்த மூவர்‌ ஒத்துக்‌ 


கொண்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


டசி 


கோவிராஜராஜகேசரி பஃகற்கி யாண்டு ஒந்பத) நெந்மலி நாட்டு 
எப, வஊதேயம்‌ 


௨ மதன மஞ்சரி சதுவே 4திமங்கலத்து ஸீ கோயிலுடையோம்‌ ஆலச்சன்‌ ௪.௪, 


சேகரன்‌ வெண்காடு தேவனும்‌ கவிணியன்‌ ஆச்சன்‌ சந்திரசேகரனும்‌ 


ஒலோ 


4, ச்சன்‌ திருவிராமீபம: ன்‌ கணபதியும்‌ இமூவோமும்‌ எங்க (ள்‌)ளிடை இப்பரிசி 


காலும்‌ 


இவ்வூரிருக்கும்‌ வெள்ளாள[ன்‌*] நாராயணதன்ம பட்டனிடை 
காசு கொ 


. ண்டு திருவிரா[2*]மமமுடையாரர்‌*]க்கு இராவை ௨2 எரிக்க கடவ 


தாக சவீராதித்தவல்‌ 


இவை வசாஹேபர ரை ।॥- 


134 


க. நர. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 186 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ॥ 14 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு 1 கி.பி, 14-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ர்க விராே ம்‌ ட்‌ பல 7] 

ஊர்‌ திருவிராமேசுவரம்‌ இத்தியக்‌ கல்வெட்டு 1 1583/1911 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 

எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : த 

அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] னா 

மன்னன்‌ : சுந்தரபாஷ்டியன்‌ எண்‌ ] 

இடம்‌ ; ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ மகாமண்டப வட்புறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை: திருவிராமீசுவரமுடையார்க்‌ கோயிலுக்கு திரு௩ாமத்துக்காணியாக நிலமளித்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


1. ஷூஷிஸரீ திருபுவன சக்கரவத்திகள்‌ 
தேவ[ர்‌*|க்கு யாண்டு மச வது 


ஸ்ரீசுன்தரபா[ண்‌*]டிய (ய) 

2. நெமேணில்லி'யான மதனமஞ்சரிச்‌ சருப்பேதிமங்கல மீன நாயறு மூலக்‌ 
கிராம காரி(ய்‌)யம்‌ செய்ய 

3. திவன்‌ , . .ட்டடை, .. 


4, , .. வதவன்‌ வா , கோ வழி நிலமடங்கு . . . வளாகத்து [இ]த்தேவ .. ஃ 


5. மதநமஞ்சரி வாபையார்‌ திருஇராமீச்சுரமுடையார்க்கு திருநாமத்துக்‌ 
காணியாகக்‌ குடுத்த இந்நா 


1. நென்மேலி ஃ என்று படிக்கவும்‌ . 


135 


6. [யனார்‌]திருநாமத்து [இறையிலி [மனை செய்‌! நிலத்துக்கு தெற்கு என்‌ 


உர . கான்‌ 


1. . . ள்பி பெருமாளுக்கு திருவிடையாட்டம்‌ புந்சை நிலத்துக்கு கிழக்கு 
ஆதித்த வா 

8. [ய்‌]க்காலுக்கு வடக்கு .. ஆக விளைநிலத்துக்கு மேற்க்கு . . . புஞ்செய்‌ நி 

9. . . . நிலம்‌ இரண்டு, . . [திருநா]மத்தாலே 

10, . . . தேயங்கழித்து எதிராமாண்‌ . . . புறமாக குடுத்‌ 

11, தோமிந்‌ நிலத்துக்கு வருங்‌ கடமைகள்‌ கஸ்‌. . தாறுமூரி[லே] ர[ச1ர 
னாயத்நாற்கு திருவெழுத்தி , . . 

12. ற்றவா்கள்‌ .. னாம. க்கக்‌ கடவதாகவும்‌ சொந்நோம்‌ 

19. பணி. . . ஏற கணக்கு சிராம பிரியந்‌ எழுத்து சுந்தரவர்ரு [அட்ட]வாசி 
பெரிய நம்பி நாா!ாா*ி)யணா 

14, 


பட்டத [உருத்திர பட்டத திருவெண்காடு பட்டத அநண 


நார[ர*1யண பட்ட வா 


136 


த. நர. அ, 


மாவட்டம்‌ ! 


வட்டம்‌ ; 
மொழி ; 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


இராஜாதிராஜன்‌ 11 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 187 / 1979 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 1174 
திருவிராமேசுவரம்‌ \ 

. இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ அண்டு அக்கை | 152/1911 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: ந 
சோழர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | ஒத 


எண்‌ 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


நெடுமணலுடையான்‌ நம்பியாரூரன்‌ வேதவனமுடையானான திருமாளிகைப்பிச்சர்‌ 
என்பவர்‌, திருவிராமீசுவரமுடையார்க்‌ கோயிலில்‌ திருநந்தா விளக்கு ஒன்று 
எரிப்பதற்கு 50 காசுகள்‌ கொடுத்துள்ளார்‌ . இக்காசுகளின்‌ வட்டியாக நாளொன்றுக்கு 
உழக்கு எண்ணை கொண்டு விளக்கு எரிப்பதாக, அக்கோயில்‌ காணியுடைய 
சிவபிராமணர்கள்‌ சிலர்‌ ஒத்துக்கொண்ட செய்தி கூறப்பட்டுள்ளது, இவர்கள்‌ 
உறவினர்கள்‌ என்பதும்‌ இக்கல்வெட்டால்‌ தெரியவருகிறது, 


கல்வெட்டு : 


1, ஷஹஹிஸ்ரீ திரிபுவநச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜாயிராஜ தேவற்கு யாண்டு 


எட்டாவது இராஜே௩, 


2. சோழ வளனாட்டு னென்மலினாட்டு நெடுமணல்‌ மதனமஞ்சரிச்‌ சதுப்பேதி 
மங்கலத்து 


3. உடையார்‌ திருவிராமீமரமுடையார்‌ கோயில்‌ காணியுடைய சிவப்‌ 


பிராமணர்‌ காசிபன்‌ மூவாயிர 


4, த்தொருவன்‌ சோழதேவனான பொற்கோயில்‌ பட்டனும்‌ இவஹஜம்பி மகன்‌ 
அங்கனரசு மூவாயிரத்‌(த)தொரு 


137 


10. 


லட 


19. 


14, 


 வ[ன்‌] [ஒ]லோச்சியன்‌ உய்யக்‌ கொண்டான்‌ பெரியாழ்வானான 


ஐ[ஞ்‌*] ஜாற்றுவனும்‌ 


. இவன்தம்பி சிவப்பட்டனும்‌ ஒலோச்சியன்‌ அங்கணரசான சண்டேறர 


பட்டனும்‌ கணையன்‌ 


. திருநாராயணன்‌ ஆழ்வானான தில்லைனாயக பட்டனும்‌ இவன்‌ 


சிற்றப்பன்‌ மகன்‌ மூவாயிரத்தொருவன்‌ அங்க 


ணரசான . . . பட்டனும்‌ பாரத்துவாசி பள்ளிகொண்டான்‌ சூரியதேவ 
பட்டனும்‌ இவன்‌ தமையன்‌ மகன்‌ 


. சஷீரசேகரன்‌ உருத்திரபட்டனும்‌ கெளசியன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ 


உய்யக்கொண்டான்‌ பட்டனும்‌ இவனைவோம்‌ 


இந்நாட்டு வண்டாழை வேளூர்‌ கூற்றத்து உடையார்‌ திருத்துறைப்‌ 
[பூண்டி] உடைய[ர்‌*] கோயில்‌ ஸ்ரீசாவேமரக்‌ கண்காணி 


நெடுமண லுடையான்‌ நம்பியாரூரன்‌ வேதவனம்முடையானான திரு 
மாளிகைப்பிச்சர்‌ இந்நாயனாற்கு வைத்த 


. திருனுஊீ£ விளக்கு (ஒன்று) ஒன்றுக்கு நாங்கள்‌ இவர்‌ பக்கல்‌ பொற்‌ 


கொண்டு பொலியூட்டா[க*] உபையமாகக்‌ கைக்கொண்[ட] 


காசு 0 இக்காசு ஐம்பதுங்‌ கைக்கொண்டு பொலிசை செகுத்து 
நாளொன்றுக்கு எண்ணை உழக்காக வக எண்ணை கொரண்ர்‌]டு பு[கு] 


ந்து இத்திருனுகா விளக்கு எரிக்கக்‌ கடவோமானோம்‌ இக்கோயில்‌ 
காணியுடைய சிவப்பிராமணர்‌ அனைவோரும்‌ [னெ] 


. ன்மலி னாட்டு நெடுமணலுடையானஜுக்கு|- 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 188 /1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 34 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1212 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ i க்‌ கல்வெட்டு | 
இத்தியர்‌ கைய ட்‌ 151/1911 
மொழி; தமித்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து: தமிழ்‌ ண தல்‌ யு 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ॥ 21 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ [11 எண்‌ ] 
இடம்‌: ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்க்‌ கோயிலுக்கு ஆக்கூருடையான்‌ வெண்காடன்‌ ஆரிதன்‌ 
என்பவர்‌ திருவிளக்குப்புறமாக நிலமளித்துள்ளார்‌. இந்நிலத்தை கோயில்‌ கருவூலத்தில்‌ 
(பண்டாரம்‌) சேர்த்துக்கொண்டு அக்கோயில்‌ தானத்தார்‌ விளக்கு எரிக்க ஏற்பாடு 
செய்தனர்‌ என்ற செய்தி காணப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1, ஷஷிஸ்ரீ கி,லஈவ.ச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமுங்‌ கருவூரும்‌ 


பாண்டியன்‌ முடித்தலையு 


௨ங்‌ கொண்டருளி வீர அபிஷேகமுங்‌ [வி]சயா அபிஷேகமும்‌ பண்ணி 


அருளின அி,வுவ.௪ வீரதேவற்கு ய 
ரண்டு முப்பத்து நாலாவது மார்கழி காலத்து ஒரு நாள்‌ உடையார்‌ 
திருவிராமீ??ரமுடையாற்கு ஆ 


. க்கூருடையான்‌ வெண்காடன்‌ ஆரிதன்‌ திருவிளக்குப்புறமாக விட்ட நிலம்‌ 


வீரேயர[மு] 


. டைய கொல்லை பத்தாந்‌ தரம்‌ நிலம்‌ [மு]க்காணி முந்திரிகைக்‌ கீழரையும்‌ 


திருவிளக்குப்‌ பறமாக விட்‌ 


. டமையில்‌ இன்னிலம்‌ வக மிகுதி[க்குறைவு உள்ள]டங்க அளக்கு[ம்‌*] 


ஸ்ரீபண்டாரத்தே [கொண்டு விட்டு] [சந்திரா] 
தித்தவற்‌ எரிக்கக்‌ கடவதாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ தாநத்தோம்‌ ॥- 


139 


த. நர, ௮. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 189 / 1979 


மாவட்டம்‌ ;: 


வட்டம்‌ : 
ஊர்‌ ! 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 4 


நீடாமங்கலம்‌ 


வரலாற்று ஆண்டு : கிபி, 1122 


திருவிராமேசுவரம்‌ 1 
இந்தியக்‌ கல்வெட்டு 


150 / 1911 
தமிழ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; — 
ழும்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ஞ்‌ 
விக்சிரமசோழன்‌ ஈன்‌ J 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ மகாமண்டப தென்பறச்‌ சுவர்‌. 


இவ்வூர்‌ திருவிராமீசுவரமுடையார்க்‌ கோயிலுக்கு திருகொத்தா விளக்கு ஒன்று 
எரிப்பதற்கு திசை விளக்கு சோழ மூவேந்த வேளான்‌ என்பவர்‌ திருவிளக்குப்‌ 
புறமாக மாகாணி நிலம்‌ தானமளித்துள்ளார்‌. இறை [வரி] செலுத்தும்‌ 
இந்கிலத்தைத்‌ தாங்கள்‌ பெற்றுக்‌ கொண்டு அதற்குப்‌ பதிலாக இறையிலி நிலத்தை 
[வரியில்லாத நிலம்‌] கோயிலுக்கு அவ்வூர்‌ சபையார்‌ அளித்ததை இக்கல்வெட்டுத்‌ 
தெரிவிக்கிறது. 


1. ஹவறிஸ்ரீ [ச,ஜுவன] சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீவிக்கிரம சோழ நேவற்கு யாண்டு 


ஸ்‌ 


+ 


நாலாவது ராஜே, சோழ வளநாட்டு நென்மலி நாட்டு ஸைரஹடேயம்‌ 
ஸ்ரீமதன மஞ்சரிச்‌ சதுவேதிமங்கலத்து வலையோம்‌ 


நம்மூர்‌ திருவிராமீமரமுடைய சஹாதேவற்கு கிளியூருடையான்‌ தேவந்‌ 
திருப்புறம்பியமுடையான்‌ திசைவிளங்குசோழ மூவேந்த வேளான்‌ 
வைத்த திருநுந்தா விளக்கு ஒன்றுக்கு திருநுந்தா விளக்குப்‌ புறமாக வி 


140 


. ட்ட நிலமாவது இத்தேவர்க்கு இறையிலியா[ய்‌*] வருகிற திருநாராயண 


வதிக்கு கிழக்கு ஆதித்த வாய்க்காலுக்கு வடக்கு [ஆறாங்‌] கண்ணாற்று 
மூன்றாஞ்‌ சதிரத்து நிலம்‌ அரைக்காணி இங்கே ஒன்பதாங்‌ 
கண்ணாற்று மூன்றாஞ்‌ சதிரத்து நிலம்‌ 


ஒருமாவரை காணியும்‌ ஆக நிலம்‌ மாகாணியும்‌ இறையிலி செகுத்து 
இறை நிலம்‌ (இக்‌)கைக்‌ கொண்டு இந்நிலத்துக்குத்‌ தலைமாறு இறை 
யிலியாக விட்ட [நி]லமாவது 


. வீரேறரவதிக்கு கிழக்கு ஆதித்தவா[ய்‌]க்காலுக்கு தெற்க்கு நாலாங்‌ 


கண்ணாற்று நாலாஞ்‌ சதுரத்து நிலம்‌ நான்மாவரை யரைக்காணி 
முத்‌[திரி]கயில்‌ தெற்க 


டைய நிலம்‌ இரண்டு மாக்காணி முந்திரிகை . .. ணி நீக்கி இதன்‌ 


வ[ட]க்கு ஊர்‌ , . . நிலம்‌ [கா]ணியும்‌ திருநுந்தா விளக்குப்‌ புறமாக 
இறையிலி செய்து குடுத்து கிளியூ 


. [ருடையான்‌] தேவந்‌ திருப்புறம்பியமுடையானான  திசைவிளங்கு 


[சோழ மூவே]ந்த வேளான்‌ பக்கல்‌ நாங்கள்‌ விசத்த . , . காசு ஆ 
யும்‌ திரு 


. நுந்தா விளக்குப்‌ புறமாக சத்திராதித்தவல்‌ செல்ல இறையிலி செய்து 


குடுத்தோம்‌ ஊாஷவலையோம்‌ இது பந்மாஹேமர ரக்ஷை!- 


141 


க, 13 


. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 190 / 1970 


மாவட்டம்‌; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _ 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12, 13-ம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ப்‌ 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வ 
அரசு : - 
மன்னன்‌ : _ ஊர்க்‌ கல்வெட்டு 93 
எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று வடபுறச்‌ சவர்‌, 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ காணப்‌ டலில்லை, வரிகள்‌ அளைத்தும்‌ சிதைந்துள்ளன. 


திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு திருநாமத்துக்‌ காணியாக நிலம்‌ கொடுத்த 
செய்தியைக்‌ கூறுவனவாக இருந்தல்‌ வேண்டும்‌. 


கல்வெட்டு : 


1. . . . வதன்‌ எத்தகரம்‌ கண்டு சித்திரை மாதம்‌ பிறந்த நாலாந்தியதி னாள்‌ 
இராசேந்திர சோழ வளநாட்டு நென்மலினாட்டு நெ... 


4. ௨... முடையார்‌ கோயில்‌ பன்மாஹேமரக்‌ கண்காணி செய்வார்களும்‌ 
தேவகன்மி கோ. . 


3. னாயநார்‌ திருநாமத்துக்கான[ திருவீராமீயர நிலத்துக்குக்ருடலாக 
கண்டு இத்திருவிராமீ£ர நல்லூரில்‌ கட்டை . . . தங்கள்‌ கீழ்‌ வாரத்து 


கூட்டில்‌ 


4. . . . நாங்கள்‌ தங்களுக்கு கட்டுண்டோம்‌ ஏறு கழித்து தரவேணுமென்று 


சொன்ன பொருளாயத்‌ தான்‌ னாங்கள்‌ குறித்துத்‌ தந்த கா. வன்குமார 


142 


5, 


10. . 


க 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


. . | இடத்தில்க்‌ கூட்ட . . . அளந்து கடமைக்‌ கூட்டி . . . அக்காசுக்குக்‌ 
கைய்விலை .. . பட்ட நெல்லு செலவும்‌ வட்டியும்‌ உலத்துவநேன்‌ 
இட்ட எழுத்து 

வாசி யென்று குடுத்த நெல்லு . . . தேவகன்மி மா நெல்லும்‌ கழிக்கவும்‌ 
கற்றை . . . மிடத்துக்‌ கற்றை ஆம்படி இட்டால்‌, . . 


சித்திரை மாதம்‌ அறுகுவாக நெல்லுங்‌ . . . பண்டாரத்திலே அளவு 
கொள்ளவும்‌ இ ... க கள்ளுத்தாநே கோவேந்தன்று . . . 


. ௨. நிலத்தால்‌ கடமை கூட்டி ஆணை உடை குடிமகன்‌ தத்தகனேன்‌ 


., கொள்வோம்‌ . . பின்‌. 


பண்டாரத்திலே செலவு குடுக்கவும்‌ இப்படியால்‌ புனையுண்டு இவன்‌ 
இறுத்த காசுக்கு இவன்‌ போக கடமை இல்லையாகில்‌ ஸ்ரீ பண்டா 
ரத்திலே புறப்பட்ட . .. 

தேவைகள்‌ செய்யவும்‌ [இல்லாத தேவைக்‌[காக] அரிசி பயறு பச்சை 
யான செய்யக்கடவர்களல்லாதார்களாகவும்‌ இப்படியால்‌ கழிவின்‌ . , ௪ 


இணக்க ட்‌ 


உள்ளிட்ட கடமை .. . எழுத்து . . . எழுத்திட்ட காவனிடம்‌ இறுக்கவும்‌ 
தாங்களேய்‌ கைய்‌ வந்தபடி இவர்‌ பக்கலிலும்‌ [கு]டுத்த .. . 


சொல்லக்‌ கடவார்களல்லாதார்களையும்‌ இப்படி செய்யும்‌ இடத்து 
இவ்வாண்டுக்கோர்‌ முதல்‌ இப்படி செய்யக்‌ கடவதாகவும்‌ இப்படி 
சம்மதித்து .. . 


இப்படிக்கு இவை . .. கூட்டவும்‌ மு .. . டையான்‌ மஹாஜனப்பிரியன்‌ 
எழுந்து இப்படிக்கு இவை ஸ்ரீசாவேய௱க்‌ கண்காணி கங்காதேவன்‌ .. 


[மாாஹேழரக்‌ கண்காணி .. . முடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
மாஹேரக்‌ கண்காணி திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து!- இப்படி 


கங்காதேவ பட்டன்‌ எழுத்து 


143 


க. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 191 / 1979 


மாவடடம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ ! நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு த கி.பி, 1156 
ஊர்‌ : "ருவிராமேசுவாம்‌ த டல்‌ ்‌ 
ஸ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 154 / 1911 
மொழி ங்‌ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
அரசு ; சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ப 
மன்னன்‌ : இராஜராஜசோழன்‌ 11 எண்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றின்‌ வடபுறச்சுவர்‌. 


குறிப்புரை : இவ்வூர்‌ வெள்ளாளர்‌, குடும்புக்கும்‌, உழுகுடிமக்களுக்கும்‌ சில நெறிமுறைகள்‌ வகுத்த 
செய்தி தெரியவருகிறது. அச்செய்தியை முழுமையாக அறிந்துகொள்ள 
வியலாதவாறு கல்வெட்டு பிஈவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


1. [ஹவிமிதிரி|புவனச்சக்சரவ ்ரிசள்‌ இராஜராஜதேவற்கு யாண்டு லது! 


வதின்‌ எதிராமாண்டு .. . நெடுமண 


2. . .. பிடாகைகளில்‌ குடும்புக்கும்‌ குடிமகனும்‌ சுண்டு கூறுகள்‌ சங்கு ஆக்கு 
தட்டுண்டென்று [கழித்துக்‌ குடுக்க] வேளா! 


8. க்கம்‌ ந. ய்யேன்‌ றேலைனி[ல] உழுகுடி மக்கள்‌ பேர்‌ பேசி வந்த 


தேவை உள்ளன உமுருடி மனே பெய்மயவும்‌ அல்லாத 


த 
4, அன்த ஆல கே .. த்சக[த்தில்‌] கொள்ளாதொழியவும்‌ அளந்த அரிசிக்கு 
ஐஞ்ரூாழி வாசி கூட்டிக்கொள்ளாதொழியவும்‌ .. . சே 


5, ஒலிக்க கடவதாகவும்‌ . , . க்கு குடுத்த[தோட்ட]நிலத்து நெல்லு கூட்டி 
வருவதும்‌ தரமிலி நிலததி[ல்‌*! அவள்சவும்‌ களத்தில்‌ விற்ற செவிடுக்கு 


லா 





1. 2241 என ஆஷ்‌டறிக்கையில்‌ தரப்பட்டுள்ளத:. 


144 


10. 


ல்ல 


12. 


13. 


14. 


15, 


16. 


A, 


18. 


. கொள்ளாதொழியவும்‌ வெள்ளாளன்‌ . .. கொள்ளாதொழியவும்‌ புனைக்கு 


வேண்‌... 


௨லும்‌ பாசனத்திலே கொள்ளவும்‌ பசான நெல்லுக்‌ காரிலே கொள்ளவும்‌ 


தெங்கு கடமைக்கு கடமைபட்ட வெங்காய[ம்‌*] கொள்ளுமிடத்து 
௨ லனே சொல்லித்‌ தங்களை நலியாமல்‌ பார்க்கக்‌ கடவ . . . 


கொள்ளக்‌ கடவதல்லாததாகவும்‌ ர[வள்ளாள]ன்‌ காணி விற்க 
வேண்‌ . .. இராச , . .ல்‌ புரவரி காரிய செய்வார்‌ 


முன்பிலாண்டுகள்‌ கீழ்பாத்துக்கட்டும்‌ . .. 

கவும்‌ குற்றஞ்‌ செய்தார்‌ உண்டாகில்‌ கோற்றமர்‌ அழைத்துக்‌ கேழ்க்கு 
மிடத்து . . . குற்றத்துக்குத்‌ தக்க தண்டம்‌ நியோகமே 

நடுவிற்‌ திருமுற்றமான ஆரா[வமுத]விண்ணக [ரமான] பெருமாள்‌ கோயி 
லிலும்‌ . . . இசைந்து கல்வெட்டிக்‌ குடுத்த . . . 


வ. .. இவை திருவரங்க ,  ஹியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை பட்ட 


முடை[யான்‌] மஹாஜனப்பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை [வேத]வன 


திருவேங்கட பட்டஸ; கோமடத்து ஈக்ஷணாமூற்த்தி பட்டஷ மாங்களூர்‌ 
ப . ரம வித்த வட்டவாழ சிநாரசிங்‌ம வட்டஷ . . . வட்டவா2 


கர[ம*]வித்தப்‌ பிரிய வட்டவத இப்படிக்கு இவை மஹா, . . யன்‌ 
லட்டவாத ஜனநபி[ரிய*] பட்டஸத அழகிய மணவாள லட்டவாத 
மோமடத்து . . . யன்‌ 


ஆதனூர்‌ உாமோரன்‌ ஸரிகண்ட விரஉ லட்டஸத இப்படிக்கு [இவை] 
மங்களுர்‌ ஸஹஸ்ர பட்டவச இளையசாம பட்டஸத இப்படிக்கு இவை 
அனத நாராயண லட்டஸ இப்படிக்கு 


மதுவா தன லட்டவாத ந[ஈரராயண பட்டத] , . , 


- ௦, தவல மடந்த லட்டவாத்‌ லோ[ம] . ஹோமயாசி லட்டவார சீரா[ம] 
லட்டு இப்படிக்கு இவை ஸ்ரீதர பட்டவாச திரய லட்டஸச திருவேங்கட 
பட்டவாத மோவிஷ ல 


145 


19. ட்ட லொக்குமார ஊட்டஸ எத , வட்டவாத அட்டக்கபதி லட்டவாத 


சிவ[ரா]க லட்டை விஐ* லவட்டவாத ஊவடகிருது லட்டவாத சந்திரசேகர 


பட்டத , . மேயர பட்டா; 


20. காநா இப்படிக்கு இவை [இரா]யூ[ர்‌] சொட்டை சி மாதவ பட்டத 


21. 


22. 


இப்படிக்கு இவை மாங்களூர்‌ ம . . . ஜட்டஸ இப்படிக்கு சித . . . ஜர 
லட்டஷ இப்படிக்கு சிக . .. 

இப்படிக்கு ஆசித்த லட்டஸ இப்படிக்கு இவை . .. தேவ பட்டனேன்‌ 
இவை . . . மத்து இப்படிக்கு இவை மாங்களூர்‌ . , . வட்டலா_ இப்படிக்கு 
சக இராதா 


அ[க்க]நாராயணன்‌ எழுத்து இவை இ[ரா]யூற்‌ கோமடத்து அக்கும .. . 
க பட்டனெழுத்திவர்கள்‌ .. . லட்ட , . . 


146 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 192/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி. 10, 11 - ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸல்‌ 
எழுத்து: தமிழ்‌ ஒள்‌ எதிப்பு னு 
அரசு: சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ௨ 
மன்னன்‌ : ண்‌ ] 
இடம்‌: ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : சதுர்வேதிமங்கல நிலங்களிலும்‌, சதுர்வேதிமங்கலத்திலிருந்து தனியாகப்‌ பிரிந்து 
வெள்ளாளர்‌ காணியாக உள்ள நிலங்களிலும்‌ வரி வசூலிப்பது தொடர்பாக மதன 
மஞ்சரி சதுர்வேதிமங்கலத்து சபையார்‌ முடிவெடுத்து கையெழுத்திட்டுள்ள செய்தி 
காணப்படுகிறது. கல்வெட்டின்‌ ஒவ்வொரு வரியும்‌ சிதைந்து காணப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1. [புதன்கிழமையும்‌ பெற்ற மூல . . . பக்ஷத்து . . . பெருங்குறிப்‌ பெரு. 
மக்கள்‌ . .. நமும்‌ மஞ்ச[ள்‌]பாடியும்‌ கொ[ட]ட்டி கச்சேரியும்‌ . .. 
2. . . மூன்று . .. னவும்‌ திருவாய்மொழிந்தருளி நினைப்பில்‌ இட்டுத்‌ 


தண்டும்‌ குடிமைக்காசு . . . 


9. னும்‌ எடுத்து அளக்குமிடத்து நட்ட நிலத்தால்‌ மு .. க்குக்கு அரிசியும்‌ 


. | . இராசபுரத்திலே எடுத்த . . . நெல்லுக்குக்‌ கல அரிசியும்‌ விட்ட 
பயறும்‌ அளந்த மரக்காலாலே பெருங்குடிகள்‌ .. . அளந்து குடுக்கவும்‌ 

கள்‌ செய்யவும்‌ மேற்படிச்‌ செய்ய வேண்டும்‌ ௮[கூ]ண்டாகில்‌ மேல்‌ 
வாரத்திலே கூலி குடுக்க .. [க]வட்டிக்கூலி[யு]ம்‌ புறவெட்டிக்‌ கூலியும்‌ 
உறை நாழியும்‌ கணக்கமர்‌ நெல்லு ௪. . . 


147 


10. 


11. 


12. 


நெல்லு மூலவரகத் திலே குடுக்க . . . முங்குடிகள்‌ கடமைக்கு குடிமக்களை 
பிடித்தல்‌ வேண்‌ . . . அக்‌[குடிக[ளில்‌ ஒரு . . . தொழியவும்‌ சிறுமுறி 
எழுத்து . . 


யும்‌ கடமை நெல்லளக்குமிடத்துக்‌ [காசு வாலாக]க்‌ கொள்ளக்‌ கடவ 
தாகவும்‌ கடமைக்குக்‌ குடுத்த நிலங்கள்‌ , . . குடிமக்கள்‌ பக்கலே வக 
நெல்லுச்சிகைக்குமாகில்‌ இன்னெல்‌ இடுவதில்‌ முதலே காரில்‌ . , . 


௨ய்த குலோத்துங்க [தேவர்‌] தண்டிக்கொள்ளவும்‌ நீக்கி நின்ற தெங்காய்‌ 


அத்தெங்கில்‌ தெங்க .. இப்படியே எண்‌ .. . போதுக்குன்‌ மொழிய 
இறுக்குங்‌ குளங்களும்‌ இத்தலைமாட்டுக்கு இடங்களிலும்‌ [கா] 
. சுங்‌ கொள்ளாமற்‌ . . . குடுக்கவும்‌ . . வாரையாதல்‌ ஊர்க்கண்காணி 


யாதல்‌... . யாதல்‌ கோ. .. மென்றாதல்‌ பரி[வ]ட்டக்கர்‌ சென்றாதல்‌ 
வர[க]கண்டு வெள்ளான்‌ காணியாளர்‌ டேரில்‌ விசே .. 


. வெள்ளை வினாயகச்‌ சதுவேஃதிமங்கலத்து . . . தண்டம்‌ கூட்டிக்கொள் 


ளக்கடவதல்‌[லா] ததாகவும்‌ உண்ணாற்‌ கெ. 


.. துண்டாளர்‌ குடிக்குலைச்‌ சிறை பிடித்து கொடு போகல்‌ அக. 
ஒடுக்கிவித்துக்‌ கொண்[ட*] போதில்‌ . . . போன்‌ சிதைவு . . .காசு , 
ஒடுக்கிவித்துக்‌ கொ[ள்ளு]தல்‌ செய்ததுண்‌[டா]ர்க்‌ கைத்தளை கைக்‌ 
கூட்டகம்‌ உட்பட அழிந்த பொருளான்‌ குடுக்ககடவதா. . . 


களும்‌ வெள்ளைவினாயகச்‌ சதுவே-ூிமங்கலத்து வேறு பிறிந்த ஊர்க 
[ளில்‌ வெள்ளாளர்‌] காணியான நிலத்துக்கும்‌ இருபத்திரண்டாவதின்‌ 
எதிராமாண்டு கார்‌ முதல்‌ இப்படி பெய்யக்கடவதாகவும்‌ இ[ப்‌*]படிக்கு 
உடையார்‌ திருவிராமீயரமுடையார்‌ கோயிலி[ல்‌] 


து[விட]க்‌ கடவர்களாகவும்‌ பண்‌ . . . ஊர்க்கணக்கு . . . இப்படிக்கு 
இவை நெடுமணலுடையான்‌ [மண்‌]டகப்‌ பிரமன்‌ எழுத்து இப்படிக்கு 


இவை நெடுமணலுடையான்‌ தன்மப்பிரியன்‌ எழுத்து 


148 


19. திருத்‌..றுத்துறை . . . ள்ளூர்‌ த£ பட்டஸ . , . லட்டஸ; சிராம 
வட்டவா? [கா ந]வினிய களி நல . . . [நாப] பட்டவா? வவ.$கரது வட்டவாத 
வங்கிப்புறத்து இஷலவாஹன ட்ட, , லாம வட்டவா? கோமடத்து 
உழுத பெருமான்‌ வட்டஷ 


14. வாமி பட்டஸ இப்படிக்கு இவை யஆசிவதைய பட்டஸ திருமலையுடை 
யான்‌ பட்டவாத ஸ்ரீலக்ஷமண பட்டா வவ.ஃக்கிருது நாராயண பட்டத 
திருவரங்க நாராயண பட்டவாத ஸ்ரீமாதவ பட்டவ? புருஷோத்தம 
பட்டஸச சுகுறை . . . பட்டவாத மோமடத்து ஸ்ரீர௦.ம நாய பட்‌[டவ$] 


15. ட்டை நீலஸ்ரீ௮.சவாஎ..,மா கண்ட பட்டவாஜ நாராயண சேந்தபிரான்‌ மகள்‌ 
ஸ்ரீமே . [2] லட்டஸஷ கீழ்மணலூர்‌ சிர[ாம] லட்டஸ திருவரங்க 
நாராயண லட்டவாஜ ஸ்ரீபக்தப்பிரிய லட்டஸ இப்படிக்கு இவை . 


கலாந்தது சபுக .. பெருமாள்‌ லட்டஸு; [அன்பில்‌] சிராம பட்‌[டஸ] 


16. . .. ட்டஸ; இப்படிக்கு இவை இடையாற்றுக்குடி பற்‌[பநாப] பட்டஸ, 
மாங்‌[களூ]ர்‌ நாராயண லட்டஸ . . . 


17. [பட்ட]ஸத . . . மீக, லட்டஸ [மகாசிகை] நாராயண லட்டவ மூத்த 
எ பட்டஷ்‌ ஸூரியகேவ லட்டஸ்‌ குண்டூர்‌ பார்த்தசாரதி லட்டஷ 


மோமடத்து மோ . . . நாராயண லட்டஸு 


18, வாமன லட்டஸ; குண்டூர்‌ சிராம லட்டஷ நா . , . நாராயண லட்டஸ 
அழகிய மணவாள ட்டஸு மகாசிரை சீரங்கநாத (னத) ட்டஸத 
இப்படிக்கு இவை இராயூர்‌ சொட்டை திருவெண்காடு லட்டஸ ஹமிஸார 
பட்டஸ . . . டிகள்‌ சாரங்‌ . . . இப்படிக்கு இவை 


19. ஸர திருவெண்காடு லட்டஸத இவை ஹரிஸாம லட்டஸு சிறுகாலூர்த்‌ . . 
ணி பட்டர்‌ மகன்‌ பித்தப்பிரிய லட்டஸ; மோஃடத்து நாராயண லட்டஸச 
பாரத்துவாசி .. வருதி லஜட்டஸ; நாராயண ட்டஸத மோடத்து 
நாராயண லட்டஸ 


149 


20, 


21, 


22. . 


28.. 


க்கு இவை மோமடத்து சிரா[ம] லட்டஸ ஸ்ரீகுவண லட்டஸ மோமடத்து 
சிகுமார து. கோமடத்து சிராம லட்டஸு இப்படிக்கு இவை 
[குராசக]னாத ஊட்டஸு ஹ. . . நாமி லட்டல; இப்படிக்கு இவை 
மாங்களூர்‌ திருவெண்காடு பட்டஸ . . . 


லட்டனெழுத்து . .. சிராம லட்டனெழுத்து இராயூர்‌ சொட்டை மெதவ 
னேர பட்டனெழுத்து இவை இராயூர்‌ சொட்டை [வா]ஷி கேசவ 
லட்டனெழுத்து 

. புருஷ லட்டனெழுத்து மோமடத்து திருவேங்கடவன்‌ [திலனாவ] 
லட்டஸத மோமடத்து இளைய நாராயண பட்டனெழுத்து ஆலிக்‌ 
கொன்றை சாகம லட்டஸ நாரணர்‌ சேந்தபிரான்‌ லட்டஸத [யத] 


புருஷ பட்டஸஜ 


 யா[மா]ஒன்‌ சேந்ந 


150 


த, நர. அ, தெரல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌: 193 /1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 91 
வ்ட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1222 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ [11 ஊர்க்‌ கல்வெட்டு \ 26 
வண 

J 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருமாளிகைப்‌ பத்திமண்டப தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவிராமீசுவரதேவரின்‌ திருநாமத்துக்காணியாக விளங்கிய ஊர்‌ திருவிராமேசுர 
நல்லூர்‌. இவ்வூரில்‌ மடம்‌ இருந்திருக்கிறது. இம்மடத்தில்‌ வண்டாழைக்குடையார்‌ 
என்பவரும்‌ அவரது சிஷ்யர்களும்‌ இருந்தனர்‌. சிஷ்யர்களில்‌ ஒருவர்‌ பஞ்சாக்சர 
தேவர்‌. இவர்‌ இக்கோயிலுக்கு விளக்கெரிக்க மூவாயிரம்‌ காசுகள்‌ கொடுத்திருக்‌ 
கிறார்‌. இக்காசுகளை கோயில்‌ சார்பாகப்‌ பெற்றுக்கொண்ட ஆதிசண்டேசுரதேவ 
கன்மிகள்‌ என்ற கோயில்‌ நிர்வாகத்தினர்‌ அக்காசுகளின்‌ வட்டியால்‌ விளக்கெரிக்கும்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
I 
1. ஹஷிபுரீ திரிபுவனச்ச[க்க*]ரவத்திகள்‌ இராசராச தேவர்க்கு யாண்டு டுன்‌ 
எதிராமாண்டு ஸிங்ங நாயற்று பூர்வ பக்கத்து தெசமியும்‌ திங்க . . . 
II 
1. யார்‌ திருவிராமீ£ரேமுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேசுரதேவர்‌ கன்மி 


களோம்‌ இந்னாயனார்‌ 


151 


2. திருனாமத்துக்காணி திருவிராமீசுர நல்லூரில்‌ இருக்கும்‌ ஆண்டார்‌ 


வண்டாழைக்குடையார்‌ 


8. சுந்த .. போ. . . முதலியார்‌ ஷிஸ்‌[ய*]ர்களில்‌ கண்ணமங்கலமுடையார்‌ 
ட கப்பெருமா 


4, ளா .. பஞ்சாக்ஷர தேவற்க்கு நாங்கள்‌ கல்வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது 
௨. நாற்க்கு ஒரு திரு 


9. .. . காக ஒடுக்கின காசு ௩௯ இக்கா 


6. ௪ மூவாஇரத்தில்‌ பெொலிசைக்குச்‌ செலவாக நா... . முதல்‌ நாள்‌ 


முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கு 


7. உழக்காக வந்த மக எண்ணை வி... தீதா. அதித்த, ., அட்டிக்‌ 


> உங = டட ப பன்‌ 
நிக்காம ௮௫௪௭ 
ன்‌ ட ்‌ 


152 


த. நா. அ, தொல்லியல்‌ துறை சிதாடர்‌ எண்‌ ; 194 / 1979 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ : 


மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ; 


: திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! ர்க 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
திருவிராமேசுவரம்‌ ட்டுக்‌ அண்ணனுடன்‌ 1 க்ப்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு ௮ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 
4 2 
ண்‌ படலை J 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருமாளிகைப்‌ பத்தியின்‌ வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி மட்டும்‌ கிடைத்துள்ளது. சதுர்வேதிமங்கலத்து 
மகாசபை உறுப்பினர்களின்‌ கையொப்பம்‌ மட்டுமே காணப்படுகின்‌ றது. 
கல்வெட்டு : 
1. . . . ஈயண பட்டஸத மோமடத்து திருநாபியன்‌ லட்டஸ மாங்களுர்‌ 


புத்தக ஜய நாராய 


. .... மோமடத்து திருவேங்கடவனட்டங்க சங்கர நாராயண லட்டு 


3. சிராளர்‌ லட்டஸ; மகாசனக்‌ கேசவ [ப]*ட்டவத இப்படிக்கு இவை 


6. 
சி 


நாரணமங்கலத்து எச்சமுத்தி லட்டஸச 

. . தாடு பாஉ£ லட்டனெழுத்து மருதார்‌ ஆதிமூர்‌[த்‌*]தி பட்டன்‌ 
மணவாள பட்‌[ட*]னெழுத்து .2ண்டூர்‌ ஹவ.ம 

வாசிகன்‌ 2கூஷணாழு[ர்‌*]த்தி வட்ட? நாரணமங்கல தந்£ ஸிஷ்ய . . லூர்‌ 
பெரியநப பட்டன்‌ எழுத்து 

. . சிவந்‌ , .  ஜட்டஸத மாண்டூர்‌ திருவெண்காடு பட்டவாத இராயூர்‌ 


சொட்டை . றதைய லட்டு 


153 


8. 


ள்‌ 


10. 


11, 


12. 


1. இன்‌ 


மாதவ லட்டவத பிருதூர்‌ ஸி மாதவ பட்டஸத சங்கர நாராயண லட்டஸ; 
[இராயூர்‌ கே]சுவ[வ நார]ண லட்டஸ; 


மாதவ பட்டவ? மோமடத்து நாரணபட்டன்‌ சிஷ்‌ .. . தேவ லட்டஸத 
ளம்‌ புரத்து 


மா அன நாராயண லட்டஷத லாசின வ வசது வட்டவாத வினாயக 
லட்டவா? மோமடத்து [சிங்ங]நாரா 


ணதி சவேஃவதலன்‌ லட்டஸச வெண்ணைக்கூத்தன்‌ யலா . , லட்டஸத 
இப்படிக்கு உக்ஷணாமூற்த்தி லட்டஸத வாமனன்‌ அடகுணப்பி வட்டவத 


து [சி]தர லட்டஸ; மணலூர்‌ வெண்ணைக்கூத்தன்‌ சீரங்கனாத 
லட்டவாத மங்களூர்‌ யன புத்தன்‌ மோ 


 ஐட்டஸ இடையாற்று ந. . . வன்‌ திருவாபண . , , 


154 


த, நர. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 195 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : க 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 12, 18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | இ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : _ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 
்‌ 28 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ [1! ப்ட்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருமாளிகைப்‌ பத்திமண்டப மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மிகவும்‌ சிதைந்த கல்வெட்டு, மன்னன்‌ பெயர்‌ முற்றிலும்‌ சிதைந்து விட்டது. இருந்த 
போதிலும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ என்பதைத்‌ தெரிந்துகொள்ளமுடிகிறது, 
மணலூரைச்‌ சேர்ந்த வெள்ளாளர்‌ ஒருவரிடமிருந்து இருநூறு காசுகளை 
இக்கோயிலுக்கு விளக்கெரிப்பதற்கு தானமாகப்‌ பெற்றுக்கொண்டு, அதன்‌ வட்டி. 
கொண்டு இக்கோயில்‌ சிவப்பிராமணர்கள்‌ விளக்கெரிப்பதற்கு சம்மதித்த செய்தி 
காணப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1, ஹி .. . 
2. [டி]யன்‌ முடித்தலையும்‌ கொண்டருளிய கொலோத்துங்க . . . 
3. இராசேன்திர சோழவள நாட்டு நெந்மலி நாட்டுநெடுமண ... 
4, வர்‌ கோயில்‌ சிவப்பிராமணன்‌ கவுணியன்‌ மூவாயிரத்தொ . .. 
9. . . . நமுதன்‌ பெருமாந்‌ உள்ளிட்டாரும்‌ சி , . . 
6. க்‌ கோயிற்‌ பட்டன்‌ உள்ளி[ட்டாரும்‌] . . . காசிவ . .. 
7. உலோச்சியந்‌ அநு. . .வ்வளூர்‌ அநாம . . . 


155 


14 
15 


. உள்ளிட்டாரும்‌ . 


. சூரியதேவ பட்ட . . , 


௨ மணலூர்‌ இருக்கும்‌ வெள்ளாளர்‌ கோட்டமுடையானா 
. [நா]யலார்‌ கோயிலில்‌ திருநுந்தாவிளக்கு வைக்க . , 


கொண்ட காசு உ௱ இக்காசு இருநூறுங்கை 


. வர்‌ முதல்‌ 


. பெற்றுடையா[ரே] எரிக்க கடவோமாக இப்படி கல்லிலே ௨... 


இது பந்மாயேசுர இரட்சை|- 


156 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 196 / 1979 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ ;: 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 

நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு : கி.பி. 10, 11-ஆம்‌ 
£ற்றாண்டு 

திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ட கக்க 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வு 

சோழர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
ட எண்‌ | 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருமாளிகைப்‌ பத்திமண்டபம்‌ மேற்குப்புறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. இக்கோயிலுக்கு நொந்தா விளக்கு எரிப்பதற்கு 
பொன்‌ கொடையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொன்னைப்‌ பெற்றுக்கொண்டு, 
இக்கோயிலைச்‌ சேர்ந்த சிவபிராமணர்கள்‌ அதன்‌ வட்டிகொண்டு விளக்கு எரிப்பதாக 
சம்மதித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்திருப்பதால்‌ கொடை 
யளித்தவர்‌ பெயரும்‌ விவரமும்‌ தெரியவில்லை . 
கல்வெட்டு : 
1. ஹஸஷிய்ரீ . . , திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ . . . 
2. யாண்டு எட்டாவது அர[ப்பி]கை விஷு முதல்‌ இராஜேந்திர சோழ 
வளநாட்டு நன்மலி]நாட்டு [நெடுமணல்‌ உடை 
3. யார்‌ திருவிராமீசரமுடையார்‌ கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமண, . . 
வாத்தொருவ .. . 
4. திருவையாறு பட்டனும்‌ தில்லைநாயகபட்டனும்‌ . . . பெருமானும்‌ 
எல்லா உ௱ஈ , . . தில்லைநாயக பட்டநும்‌ . . . 
9. உள்ளிட்டோ . . . நங்கைப்‌ பெருமானும்‌ நல்ல . .. மும்‌ தேவ... 


பட்டந்‌ உள்ளிட்‌[டோ]மும்‌ உலோச்சியன்‌ , . . 


157 


(| ல! 


கட்‌ 


திவ ...ீற்று, . . பத்‌. . . பட்டந, , , உள்ளிட்டோமும்‌ . . . 


௨னாச்சன்‌ பனந்து வாச்சுரய தேவ[பட்‌]டநும்‌ தேவந்‌ உருத்திரபட்டனும்‌ 


... கொண்டார்‌ திருச்சிற்றம்பல . . , 


. [லோ]ச்சியன்‌ கோ பட்டந்‌ உள்ளிட்டோமும்‌ வரகாட்ட இ(பள்ளிபேரும்‌] 


இந்நாட்டு. . . இவை .. . . குலோத்துங்க சோழச்சருப்‌ , . 


கண்டா . . . ந்நிலத்து பிடாகை சங்‌ .. ச நாகநல்லூர்‌ . . . [றுடை 


யாந்‌ கண்ணந்‌ கட 
ங்காகை . . 


நாங்கள்‌ பொன்‌ கொண்டு பலிசைக்‌ கடவ .. நாலரை திருமுன்‌ .. ஒரு 
நுந்தா விளக்குச . . 


12 . கடவோமாகவும்‌ [னா]ய , . .பங்‌. . . பக்கல்‌. . . ளும்‌ குடுத்துடை 
யாரும்‌ 
19. . . . எழுத்து கல்வெட்டி குடுத்தோம்‌ . . . பன்மாஹேசுர இரக்ஷை 


158 


த்‌. நர, அ. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 197 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12, 18-ஆம்‌ 

்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ன 
்‌ மிப்‌ 

எழுத்து ! தமிழ முன்‌ பதிப்பு : வ 
ட்ண்து பரு பக க்க 1 

வர்க்‌ கல்வெட்டு டர 
மன்னன்‌ ; — எண்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முதலாம்‌ திருச்சுற்று வடபுறச்‌ சுவர்‌, திருமாளிகைப்‌ 


பத்தி மண்டப மேற்குச்‌ சுவர்‌ மற்றும்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ ஆகிய இடங்கள்‌, 


குறிப்புரை : சிதைந்த துண்டு கல்வெட்டுகள்‌. இக்கோயிலுக்கு நந்தாவிளக்கு, திருப்பட்டம்‌ ஆகிய 
கொடைகள்‌ கொடுத்த செய்தி சொல்லப்படுகிறது, 


கல்வெட்டு : 


டில்‌ டி ளு ௫ 


NM 


- இ நாட்டு நெடுமணல்‌ உடையார்‌ திருவிராமி . .. 
3. கன்‌ உள்ளிட்டாரும்‌ இராயூர்‌ திருவையாறு . . . 


II 
1. நென்மலி நாட்டு ஸைல[த] . . . 


2. வேளா கிழவன்‌ அமுதன்‌ பாரிக்கதிர .. 


3. [ரை] கறங்க கடமை . . . கொண்‌ .. 


1 


உ ௨ - இது ப[ந்‌*]மாயேசுர [ரக்ஷை] 


159 


பனி 


por 


்‌ 


2. 
5, 
4, 


111 
௨.௨. ஸ்ரீகயிலாவாமுடையார்‌ . . . யுடைய இவ்வூர்‌ . . . ந்‌ வேதவன 


நாயக பட்டன்‌ எழுத்து . . . ஸ.்ரீமாஹேமரக்‌ கண்கானர்‌ . 


. திருவாய்ப்பாடி ஏம்பெரும .. . டைய மெளதமன்‌ ஸா ஈஸ,ஹண2 லட்டன்‌ 


எழுத்து திருப்பாற்கடல்‌ .. . முற்றத்துக்காணியுடைய காமுவ[ன்‌] ந்த 
IV 
இவ்வூர்‌ காணி உடைய வெள்ளாளன்‌ இவ்‌ ஊருடை .. . 


ஈதிர னுந்தா விளக்கு சகூாி.சவரை எரிப்பதாக 


V 
ரு நாரக்கந்‌ [தே]வேந்திரன்‌ பட்டன்‌ எழுத்து இவ்வூர்‌ காணியுடைய 
மா.2வந்‌ இப்படிக்கிவை திருமேற்‌ கோயில்லான உடைய மெளதமன்‌ 
சோ[ழ தேவ[னா .. .த்திரம்போமா . .. முடைய காறா;பந்‌ எழுத்து .. . 
பாக பூசித்து இக்கோயில்‌ காணி உடைய லாய அசுமன்‌ நின்ற 
நம்பி பட்டன்‌ எழுத்து .. . ஈவாறி நாராயணன்‌ திருவேங்கட பட்டன்‌ 
எழுத்து இக்கோயில்‌ கால? .. . வாஷ. , . அங்குமார பட்டன்‌ எழுத்து 
௨... இக்கோயில்‌, . . 
Vi 
. குடுத்தோம்‌ இவன்‌ . 
ட திருப்பட்டம்‌ சனால்‌,. . . 
. இப்படி கல்வெட்டி . 
. . வாம்‌ இது சி மாஹேயார்‌ இர[க்ஷை] 
VII 
[போ[க கொண்டார்‌ த 
கடவதாகவும்‌ எறக்குமிடத்து . . . 
களுக்கு தங்களின்‌ இரண்டாம்‌ . , 


ப்படி. “௩ரசித்தவரை எரிப்பதா[க] . . . 
தப, மட்‌. த்‌ 


160 


த, நர, அ, சிதரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 198/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 12, 18-ஆம்‌ 
ஊர்‌ திருவிராமேசுவரம்‌ நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு | இ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : me 
அரசு : _ 
பந்ததண்ட வே ஊர்க்‌ கல்வெட்டு | ஸ்‌ 
எண்‌ 
J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவிராமீசுவரம்‌ கோயிலுக்கு விளக்கு ஒன்று எரிப்பதற்கு [திரு ]வம்பலம்‌ பிரியாதாள்‌ 


என்ற பெண்‌ கொடையளித்துள்ளாள்‌. இப்பெண்‌ முன்னரே திருக்குத்தி விளக்குகள்‌ 
செய்தளித்துள்ளாள்‌. இப்போது அளிக்கப்பட்ட கொடையை  அவ்விளக்குகள்‌ 
ஒன்றிலே எரித்துக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. அவ்விளக்குகளின்‌ 
பாதத்தில்‌ மண்ணிடப்பட்டிருந்தது என்ற தகவலும்‌ இக்கல்வெட்டால்‌ அறிய 
வருகிறது, 


கல்வெட்டு : 

ல அல்ல 

2. வரமமையும்‌ னாயற்றுகிழமையும்‌ பெற்ற மூல[த்து நாள்‌]. . . 

3. வ, ஹழேய$ நெடுமணலில்‌ உடையார்‌ திருவிராமீறரமுடைய னாயனார்கு 

4, யான்‌ அரியாண . . . [திரு]வம்பலம்‌ பிரியாதாள்‌ இன்னாயனார்க்கு 

9. திருவிளக்கு ஒன்றுக்கு உழக்கா , . . ண்ணை இன்னாள்‌ முதல்‌ விளக்கு 
எரிக்க 

6. இவள்‌ முன்னாளில்‌ இட்ட முன்பாதத்து மண்ணும்‌ னாராசமும்‌ இவர்‌ 
பரிவத்தனை 

7. எடை காரி சசசபலம்‌ இதிலே ஒரு திருக்குத்தி விளக்கிலே இட்டு எரிக்க 
கடவதாகஉம்‌ 

8 


௨ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இத்தேவர்‌ கோயில்‌ தானத்தோம்‌ இது 


உ.காஹேபாம ஈகை; - 


161 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 199 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ட 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 
I சத நூற்றாண்டு 
டலஸ்‌ சர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! க 
பவந்து ட்டு ஊர்க்‌ கல்வெட்டு \ 92 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 எண்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திரசோழனின்‌ மெய்க்கீர்த்தித்‌ தொடக்கம்‌ மட்டுமே உள்ள துண்டுக்‌ 
கல்வெட்டு. நிலக்கொடை பற்றி மற்றொரு துண்டுக்‌ கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 
கல்வெட்டு : 
| 
1. ஷீர்‌ திருமன்னி வளர இரு நில மடந்தையும்‌ போற்ச்‌ செயப்‌ பாவை 
யும்‌ . 
2, ண்ணைக்‌ கடக்கமும்‌ பொரு கடல்‌ ஈழத்தரைசர்‌ தமுடியுமாங்கவ ந்றேவி 
3. யற்‌ சூடுங்‌ குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ . . . 
11 
1. .. பதிந்‌ நிலம்‌ கலங்கள்‌ மிக ௱௫: ௩௰ ஆம்‌ குடும்பிலாறாம்‌ பாடகத்தில்‌ 


ஐம்பத்து இ. .. ஆங்‌[கு]டும்பிலாறாம்‌ பாடகத்து நிலம்‌ பத்தும்‌ இ .. . 
ஆங்‌ [கு]டும்பில்‌ .. ப்‌ பாடகத்துக்குழி . . . நூற்றெண்பத்தேழு எண்ணூ 

௨.௨ஈ9௩ ஆங்‌ குடும்பிலெட்டாம்‌ பாடகத்து நிலம்‌ பத்துமா இவ்‌ 
வநை,;த்து] நிலம்‌ [இ முள்ளி] . . . கரை வடக்கடைய . . .[சந்திராதி]த்த 


வரை... 


162 


2. நிலத்துக்குங்‌ கள்ளி நத்தமரை நல்லெறுப்‌ பெறுவதாகவும்‌ திருமடைப்‌ 
பள்ளிப்‌ புறத்திற்குந்‌ குறைவிட்ட நிலம்‌ பதினாலாங்‌ குடும்பில்‌ எட்டாம்‌ 
பாட[க]ம்‌ திருநாரண [வாய்க்காலின்‌]. . . கரைக்கு . . . செய்யி. . . 
விளைநிரையில்‌ வடக்கடைய மாகா , க்கலத்தோடுமடைய நிலமிரண்டு 
மா ॥- இக்கோயிலுக்கு வேண்டுந்‌ திருமஞ்சனக்குடமுஞ்‌ சாலும்‌ 


3. குசவர்க்கு [வ]த்த நிலம்‌ ௦௪ ஆங்‌ குடும்பிலெட்டாம்‌ பாடகந்‌ திருநாரண 
வாய்க்காலின்‌ மே[லை]க்‌ கோக்காற்‌ செய்யில்‌ கிடக்கடைய விளைஞில 
னாந.. வரையில்‌ .. காணி |- இக்கோயில்‌ தி... - டையா[ர்‌*] களிப்‌ 
பித்தரிடை காசு கொண்டு , . . னாலு ஷதியுமெரிக்க கடவ விளக்கு ௫- 
ஆழ்வார்‌ மார்கழித்‌ திருவாதிரை யொரு நாளும்‌ வைகாசித்‌ திருவா . . . 


4, திருவாதிரைப்புறமாக பாராதித்தவல்‌ இறையிலியாக செய்த ... 
தோரடைய நிலம்‌ காலில்‌ மேற்கடைய நிலம்‌ ஒரு மாவரையரைக்காணி 
மூந்று மா சிந்நம்‌ . . . ஊரளவு கொ. .. சஷாசித்தவல்‌ இறையிலியாக 
செய்து குடுத்தேன்‌ | 


163 


த. நா. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 200 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு: கி.பி. 12, 13-ஆம்‌ 
்‌ த நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ யக: ஸ்‌ 
அரசு : ண ஊர்க்‌ கல்வெட்டு | ஞ்‌ 
மன்னன்‌ : _— எண்‌ | 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருமாளிகைப்பத்தி மண்டப மேற்குப்‌ புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு, 


கல்வெட்டு : 


Ow ONT 


- மணல்‌ உடையார்‌ திருவிராமீசுரமுடையார்‌ கோ . . 


 ஞசாவது . . , நாட்டு... 


. உள்ளிட்டோமும்‌ கல்லாலை , , , 


2. யர்‌ கண்டிய பட்டர்‌ உள்ளிட்டோமும்‌ உலோச்சிய . , . 
6. ன்னரசு பட்டனும்‌ குலோத்துங்க பட்டனும்‌ 

7. 

8. ..ச்சியந்‌ . . . 

9.  ருளாள அள்ளதாநந்‌ . , . 

10....லிகை,.. க்க, 

ரத்து 


164 


த. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 201 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! — 

வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 1047 
ர்‌ விராமேசுவரம்‌ க! ன்‌ 

ஊ திரு மசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 118/1911 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 

எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : த 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | கழ்‌ 

மன்னன்‌ : இராஜாதிராஜன்‌ [ எண்‌ J 


இடம்‌ 3 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜாதிராஜ சோழனின்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. 
இரண்டாவது கல்வெட்டு இதே மெய்க்கீர்த்தியின்‌ மற்றொரு பகுதியுடன்‌ உள்ளது, 
அதனில்‌ நந்தா விளக்கெரிக்க 100 காசுகள்‌ கொடுக்கப்பட்ட செய்தி உள்ளது. 
கல்வெட்டு : 
1. [ஷுஸிஸ்ரீ திங்களேர்‌ தருதன்‌ தொங்கல்‌ வெண்‌] 
2. குடைக்கீழ்‌ நிலமகள்‌ நிலவ மலர்‌ மகள்‌ புணர்ந்து செங்‌. . . 
3. ய தாதையும்‌ திருத்தமையனையும்‌ குறிக்கொள்‌ இளங்கோக்‌ கிளையும்‌ 
நெ... 
4, மீனவன்‌ கங்கந்‌ னிலங்கைக்‌ கிறைவன்‌ பொலங்கழற்‌ பல்லவன்‌ கன்ன 
குச்சியர்‌ காவலன்‌ . .. 
9. வ நிரையருளி [புனைந்து] மந்று பல்லூழியுள்‌ தென்னவர்‌ மூவருள்‌ 
மானாபரணன்‌ டு([பான்‌]. . . 
6, வீரகேரளனை முனைவயிற்‌ பிடித்துத்‌ தனது யானைக்கு இடுவித்து 


[அத்திவாரண]க்‌ களிற்றாலுதைப்பி .. 


165 


. குடையும்‌ கற்றை வெண்‌ கவரியும்‌ சிங்காதன வெங்களத்திழந்து தந்முடி 


விழத்‌ தலை[விரித்தோட! 


. வேளாரட்டரசரை சோனாட்டொதுக்கி மேவு புகழ்‌ இராமகுட மூவர்‌ 


கெட முனிந்து [மிடல்‌ கெழு! 


A), தத 


(ர 


12. 


13. 


14, 


படையால்‌ ஆங்கவர்‌ [சேனையுள்‌] கண்டப்பய்யனும்‌ அங்காதரனும்‌ 
வண்டமர்‌ களிற்றொடு . . . 

முதலினர்‌ சமரபீரு வொத்துடைய நிமிர்‌ சுடர்‌ பொந்நொடு அய்ங்கரிப்‌ 
புரவியோடும்‌ . 

இழந்து ஏழ்சடலீழம்‌ புக்க லங்கேசநாகிய விக்கிரம பாண்டியன்‌ பருமணி 
மகு[டமும்‌] . 

தற்‌ உறவோடும்‌ புகுந்து விளங்குமுடி கவித்த வீரசலா மேகன்‌ பொரு 
களத்தஞ்சி தன்‌ கார்‌ [களிறிழிந்து] . . . 


11. க 


11 


. முதலினர்‌ சமரபீரு ஒத்துடைய நிமிசுடர்ப்‌ பொந்நொடு அய்ங்கரிப்‌ 


புரவியோடும்‌ .. 


௨யுள்ளெரி மடுப்பித்தொரு தநித்‌ தண்டால்‌ பொரு கடலிலங்கையர்‌ 


கோமான்‌ [விக்கிரமபாகுவின்‌] .. . 


த்து ஏழ்கடலீழம்‌ புக்க லங்கேசநாகிய விக்கிரம பாண்டியன்‌ பருமணி 


மகுட . 


டத்‌ தந்நுறவோடும்‌ புகுந்து விளங்கு முடி கவித்த வீரசலாமேகந்‌ பொரு 


களத்‌[த*]ஞ்சி தந்‌ கார்‌ களி[நிழிந்து] .. . 


. |ஆங்க]வமானம்‌ நீங்குதற்காக மீட்டு வாட்டொழிலிழந்து வெங்களத்‌ 


தல[ந்த சிங்களத்‌] . . . 


166 


பன 


10. 


ம 


12, 


18. 
14, 
15. 
16. 
க 
18 


தறி 
| அதி 
த 
22. 


23. 


[க]ணவதி வண்டலர்‌ தெரியல்‌ மதுசூதனநென்று [எனைப்‌] பல வரையரை 
முனைவயிற்‌ . . . 


ட க்ககில்‌ வில்லவர்‌ மீனவர்‌ வேழ்குலச்‌ சளுக்கியர்‌ வல்லவர்‌ கோசலர்‌ 


வங்கணர்‌ கொங்க[ணர்‌] . . . 


ளுமாறி லொந்றிலவன்‌ கூறுகொள்‌ பொருள்களும்‌ உகந்து நான்‌ 
மறையவர்‌ முகந்து [கொள] . . . 


தரசு வீற்றிருந்த ஜயங்கொண்டசோழன்‌ உயர்ந்த பெரும்புகழ்‌ கோவி 
ராஜ கேசரி பசராந . . . 


அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு ஸ,ஹூேயம்‌ மஉநமஞ்சரி 
சதுவேஃதிமங்கல . . . 


ந்‌ தேவனும்‌ கவிணியந்‌ சந்திரசேகரந்‌ திருவையாறு தேவநும்‌ காருபந்‌ 


. கயனும்‌ பஞ்சநெதி வாணநும்‌ ஆலவாதந்‌ பாவூர்‌ ஒலோச்சன்‌ .. . 
....மநும்‌ ஒலோச்சந்‌ பிராந்‌ சிருவை .. . 

. . நாட்டு . .. கூற்றத்து தநியூர்‌ . . . 

.  . மிடை னாங்கள்‌ கொண்ட காசு நூ[றும்‌] . . . 

. . நொந்தாவிளக்கு . . . 

. - . நோம்‌ இது பன்சா. . . 

. சந்திரசேகரன்‌ திருவையாறு தேவரும்‌ . . . 

லம்‌ ஆயஸசந் பொந்நம்பல . 

வாரந்‌ பாலூர்‌ ஒலோக விடங்கனும்‌ காமழபந்‌ . . . 


சந்திர நும்வனைவோம்‌ இவ்வூர்‌ வெள்ளாளன்‌ கலியந்‌ . . ,$நாந 


சண்டேமரன்‌ ப. 


ஞ்சும்‌ கொண்டு இ௫ே௨வர்க்கு இவர்‌ பக்கல்‌ கொண்டு . . . நுன்தா 
விளக்கெரிப்‌[போமானோம்‌ இவ்வனைவோம்‌] 


167 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 

வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ 

ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 
மொழி: தமிழ்‌ 

எழுத்து! தமிழ்‌ 

அரசு ! —- 

மன்னன்‌ : இராஜேந்திர சோழன்‌ 1 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொடர்‌ ஏண்‌ : 202 / 1979 

ஆட்சி ஆண்டு : — 

வரலாற்று ஆண்டு : கி.பி, 11-ஆம்‌ 
தூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 1 

ஆண்டு அறிக்கை ] 

முன்‌ பதிப்பு : -- 

ஊர்க்‌ கல்வெட்டு | 95 

எண J 


ப$ இராமனாதசாமி கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌, 


கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ கிடைக்கவில்லை, 


ஆதலால்‌ மெய்க்கீர்த்தியின்‌ தொடக்கப்‌ 


பகுதியின்றி கல்வெட்டு காணப்படுகிறது. மூன்று சந்தியிலும்‌ நான்கு விளக்குகள்‌ 
எரிப்பதற்கும்‌, குங்கிலியம்‌ உள்ளிட்ட வாசனைத்‌ திரவியங்கள்‌ பயன்‌ படுத்துவதற்கும்‌ 
அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது இக்கல்‌ வெட்டு. இறுதி வரிகள்‌ சிலவும்‌ காணப்‌ 


படவில்லை. 


கல்வெட்டு : 


௪ 


ஜே ஷு இ 


தத்து: ன 


. முனையழித்து வண்டமிர்‌ சோலை தண்டபுத்தியும்‌ .. 
. தொடுகடல்‌ சங்கோடடல்‌ சஹிவாலனை .. 
 மலர்த்தீர்த்தத்‌ தெறிபுணற்‌ கங்கையும்‌ மாபெருங்‌ 
ட்டு வ, மழரேய ம௨.ம20ஙிச்‌ சதுவே தி மங்கல 


. பொன்னம்பலமுமிவன்றம்பி வெண்காடு சேவ , , 


168 


9. அரங்கனும்‌ காறாவன்‌ காடன்‌ வைகு[ஷ]னும்‌ இவ்வ 

10, .. . இக்காசு பதினாறுங்‌ கொண்டு கடவோங்‌ . . . 

11, தங்களுக்கு வந்த பலிசை இக்க[ரசு*] நாலு இவ்வி[ள*]க்கு 
12. லத்துக்கு . . . ஒன்றுமாக இவ்வி[ள*]க்கு நாலுக்கு 

19, வாம்‌ மூன்றுக்கும்‌ கயஃயாமத்துக்குமாக நித்தமும்‌ 

14, கூட புத்தியுங்‌ குங்கிலியமுங்‌ கொண்டு அடாத 


1 படுத்‌ 
11 
ப 
- 
அதி 
4. . 
9. . . . வனைவோம்‌ 
6. . . . பரிசாவது இவ்வாட்டை யானித்திங்கள்‌ முதலாக 
7. _ யாலும்‌ 89.5௨ ஞி ஸுறதுவே.4ச மங்கலத்து 
8. .. . தேவர்க்கு 
9. . . . காசு பதினாலினாலும்‌ 
10. . . . ஸ்ரீகோயிலில்‌ பரிசினாலும்‌ 


169 


த. நா. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 203 / 1979 


மாவட்டம்‌ 1 திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 25 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ : ட ரு 
‘ வரலாற்று ஆண்டு ! கி.பி, 1043 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 
g இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை i 
ந்து : மி 

எழுத்து தமிழ்‌ முன்‌ அதில்ல; ப 
அரசு : சோழர்‌ 

பன்‌! ர ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ : இராஜாதிராஜன்‌ 1 . L 36 

எண்‌ 
J 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜாதிராஜ சோழனின்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதி மட்டுமே தெளிவாக 


உள்ளது, கல்வெட்டுத்‌ தகவல்‌ கூறுகின்ற பகுதி மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


க்ஷ 
2. 
3. 
4, 


ஹஷிஸ்ரீ திங்கள்‌ஏர்‌ தரு தன்‌ றொங்கல்‌ வெ , 
லோச்சி கருங்கலி கடிந்து தன்‌ சிறிய தாதையை , . . 
ணர்‌ தன்த்‌ திருப்புதல்வரையும்‌ துன்றெழில்‌ வானவன்‌ மீனவன்‌ . . 


னெனப்‌ பொந்னணி சுடர்மணி மகுடம்‌ சூட்டி படர்‌ புகழாங்கவர்‌ . 


. முடியானா பருமணிப்‌ பசுன்தலைப்‌ பொருகளத்தரின்து வாரளவிய 


கழல .. . 


௨ ரளி அந்தமில்‌ பெரும்புகழ்‌ சுந்தரபாண்டியன்‌ ஒற்றை வெண்‌ . . . 
௨ரிந்தடி தளர்ந்தோட தொல்லையில்‌ முல்லையூர்‌ துரத்தி ஒல்லை . . . 


உ ல்லவன்‌ டாம கொண்டு த[ன்‌*]னாடு விட்டோடி காடு பு[க்‌* 
கு ஷூ ப 9 


கொளி... 


170 


9. கலமறுப்பித்தருளி ஆஹவமல்லனுமஞ்ச கேவுதன்‌ றாங்கரும்‌ ப .. 


10. [றி]ண்டிற[ல்‌] விருதர்‌ விக்கியும்‌ விசையாதிச்சநும்‌ கருமுரட்ச்‌ சாங்‌[க*] 
மய்யனும்‌ . .. 


11, துத்‌ தந்நாடையிற்‌ ஜயங்கொண்டு 
12. டமும்‌ முற்றக்‌ குடைந்த தெந்றமிழ்‌ மண்டல முழுவதும்‌ 
13. தந்ததா[க்‌*]கியு[ம்‌*] கந்நகுச்சியிலுமார்‌ கலியிழஞ்‌ சீரிதெந்றெண்ணி 


[உள*)ங்கொ[ள்‌] .. . 


14. வையுற்றோடி காதலியோடு தந்றவ்வை[யை*] பிடித்து தாயை மூக்கரிய 
ஆங்க . .. 


19. யந்‌ பொந்நணிமுடியும்‌ கந்நரந்‌ வழிவந்த [துரை]கொள்‌ . . . 
16. புலத்திருகாலாவதும்‌ பொருபடை நடாத்தி கண்டர்‌ திநார . . . 
17. ர பொழில்‌ கம்பிலி நகருள்‌ சளுக்கியர்‌ மாளிகைய்‌ தகர்ப்பித்திள . , . 


18, ந்துரர்‌ அ[ய்‌]யணர்‌ சிங்களர்‌ பங்களர்‌ நமில[ர்‌] முதலிய அரைசரிடு 
திறை... 

19. த்து விறுலோகத்து விளங்க மறுநெறி நின்‌றமமே[த]ஞ்‌ செய்த .. . 

20. உடையார்‌ ஸ்ரீராதாயமிராஐ தேவர்க்கு யாண்டு ௨௧ ஆவது 


21, ஃ. ராமீழரத்து [வியா]சா , னன்‌ ஒலோச்சந்பரம்‌ . . ,* 





* வரி 22 முதல்‌ பத்து வரிகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன. 


171 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 204 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 14 
வட்டம்‌ ! நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1026 
கத்‌ க்கிற இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ மூன்‌ பதிப்பு: ய 
பபண்‌ எதும்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1. 37 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 எண்‌ | 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திருவிராமேசுவரமுடையார்‌ கோயிலுக்கு சீதாரி (சாம்பிராணி), குங்கிலியம்‌ போன்ற 
வாசனைத்திரவியங்கள்‌ பயன்படுத்துவதற்கு காசு தானமளிக்கப்பட்டது. அக்காசிற்கு 
மாதம்‌ கால்‌ காசாக வரும்‌ வட்டி கொண்டு இவ்வாசனைத்‌ திரவியங்கள்‌ பெறப்‌ 
பட்‌...து என்பது தெரியவருகிறது. 
கல்வெட்டு : 
Ae 
2. ரையிலக்கமு[ம்‌*] நவநெதி குலப்‌ பெரு மலைகளும்‌ விக்கிரம வீரர்‌ சக்கரக்‌ 


கோட்ட... 


பழன மாசுணி தேசமும்‌ அயர்வில்‌ வண்கீர்த்தி யாதி நகாவையிற்‌ 
சணீர[ன்‌ QJ]தால்‌ .. 


ரஞ்‌ செருமிளையொட்டவிஷையமும்‌ பூசுரர்‌ சேர்‌ நற்‌ கோசலை நாடுந்‌ 


தன்ம பாலனை வெம்‌ . 


. கோவிந்தசந்தன்‌ மாவிழந்‌ தோடத்‌ தங்காத சாரல்‌ வங்காள தேசமு . , . 


ட௨னையும்‌ பெண்டிற்‌ பண்டாரமும்‌ நித்திலப்‌ பெருங்கடலுத்திர லாடமும்‌ 


மேவி ௨௬ 


172 


12. « 


Li, 


12. 


12. =: 


ih ws 


15. 
16. 
Le 
18. 


. சோள தசேவற்கு யாண்டு ௰௪ ஆவது அருமொழிதேவ வளநாட்டு 


நென்மலி... 


யும்‌ கவிணியன்‌ ௮ஈ,மோ௨௱ன்‌ திருவை[யாறு] []வகன்‌ வெண்காடு தே 


, ட தாயன்‌ சுப்பிரமண்ணியன்‌ ஒற்றியூர்ப்‌ பெருமானுங்‌ காறத௨ன்‌ 


சாத்தன்‌ 
. தீ்தம சோ[ழன்‌] கைய்யால்‌ நாங்கள்‌ கொண்டு கடவ காசு. .. 


காசின்‌ வா[ய்‌*]த்‌ திங்கட்‌ காலக்க! பொலிசையாற்‌ பொலிவதாகவும்‌ 
பொலிந்து .. 


சீறரமுடைய 2ஹாடேவற்கு முப்பது நாளிலரைக்குந்‌ ஸமிதாதி£க்கு அக்க 
மூன்றுங்‌ குங்கு . . . 
. நாலுங்‌ கொண்டு ஸரிதாதியுங்‌ குங்குலியமுங்‌ . கா[ண] 


௨ங்களிறுதியக்க நாலுமா . இத்தேவர்‌ ஸ்ரீகாய;4ஞ்‌ செய்வா[ர்‌*] 


கண்காணியே .. 

ற்றுப்பண்ணயாளரும்‌ நா . . . எங்கள்‌ பக்கல்‌ பெற்று .. . 

கலிய . . . சண்டேமர[த]*வரையும்‌ . . . 

யாக கு .. ப்பேர்காசு நிறை பொன்‌ பதின்‌ கழைஞ்சினால்‌ இப்பொ . .. 


டம்‌ என்று பம்மாஹேய ஈகை |ஃ 





1. காலாக - என்று படிக்கவும்‌. 


2. சீதாரி - என்று படிக்கவும்‌. 


173 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 205 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ம 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி. 1016 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு \ க்க த்க்‌ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : தெ.இக.தொ. 19 
எண்‌. 350 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 98 
மன்னன்‌ : பாகேசரிவர்மன்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்‌ சுவர்‌, 


குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு நுந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு 
திருமஞ்சுணபித்தர்‌ என்பவர்‌ இருபத்துநாலு காசுகள்‌ தானமளித்த செய்தியும்‌ 
அக்காசுகளைப்‌ பெற்று திருக்கோயிலுடையார்‌ சிலர்‌ விளக்கெரிக்க பொறுப்பேற்றுக்‌ 
கொண்ட செய்தியும்‌ தெரிய வருகிறது. 


கல்வெட்டு : 


1. ஷீஷிஸ்ரீ- கோப்பரகேவரி பன்மற்க்கு யாண்டு ௪ ஆவது நென்மலி நாட்டு 
எய,வே 


2. யம்‌ மதநமஞ்சரி சதுவேஃதிமங்கலத்து திருக்கோயிலுடையான்‌ ஒலோச்சந்‌ 
நம்பிராந்‌[சே] 


9. ஃ. திருவிராமீமரத்துப்‌ பாரா[சிரிய]ன்‌ [சா]த்தன்‌ வெண்காடு தேவனும்‌ 
இவன்‌ தம்பி சாத்தன்‌ 


4. [மக]ன்‌ , . . காமழலன்‌ கொற்றன்‌ மாதேவ பட்டனும்‌: ஆலச்சன்‌ 
அ௩ளோகரன்‌ வெண்‌ 


174 


5. காட[தேவ]னும்‌ ௧ . . . ஈச்சன்‌ சந்திரசேகரனும்‌ இவ்வ்நைவோம்‌ 
இவ்வூர்‌ திருவிராமீ 

6. மரத்து சஊஊாடேவர்‌ கந்மி திருமஞ்சுணப்‌ பித்தரிடை யான்‌ கொண்டு கடவ 
காசு 

7. [௨௦௪] இவ்விருபத்து நாலு காசுங்‌ கொண்டு இத்திருவிராமீ[மரத்து 
மஹாதே]வர்க்கு இர 

8. [வும்ப]கலு[ம்‌*] எரிப்போமாந நொன்தா விளக்கு ச இன்‌ நொன்தா 
[விளக்கு] உத்த 

9. [வற்‌ எரிக்‌க கடவோமாய்க்‌ கல்லில்‌ வெட்டிக்குடுத்தோமிவ்‌ [வநறைவோம்‌ 
இது] பன்மா 

10. ஹேறார்‌ எனை. 


175 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 206 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி. 991 
ஊர்‌ ; திருவிராமேசுவரம்‌ - க த 
இந்தியக்‌ கல்வெட்டு | 117/1911 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ. 13 
ட . எண்‌, 137 
ரசு : சாழா 
ஜ்‌ ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ட 99 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 ன்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப தென்புற பட்டிகை. 
குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ தேவகன்மியாக பணியாற்றும்‌ திருமஞ்சுணப்‌ 
பித்தர்‌ என்பவர்‌ இருபத்து நாலு காசு கொண்டு நிலம்‌ விலைக்கு வாங்கி அளித்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது, கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை. 
கல்வெட்டு : 
1, ஷுிஸ்ரீ கோவிராசகேசரி பன்மக்கு யா[ண்டு] ௬ ஆவது நென்மலி நாட்டு 


ஸைவடேயம[ரந மதனமஞ்சரி சதுவேஃதி மங்கல]த்து மாசவையோம்‌ 
இவ்வூர்‌ திருவிராமீயரத்து ஊஹாடேவர்கந்மி திருமஞ்சுணப்‌ பிச்சரிடை 
நாங்கள்‌ கொண்ட காசு இருபத்‌[து நாலு இவ்விருபத்து நாலு காசு]ங்‌ 
கொண்டு இத்திருவிராமீமரத்து ஊாரேவ 


ர்‌ கந்மி திருமஞ்சுண பிச்சர்‌ இேவர்க்கு விலைகொண்டு உடைய நிலம்‌ 
நாலே[கா]லு . . . எட்டா . . . லும்‌ ஆக நிலஞ்‌ செய்து மடக்கி இறைப்‌ 
படி வந்த நீலம்‌ [கஇ] இந்நிலம்‌ ஒன்றரையாலும்‌ வந்த இறைகாசில்‌ . . , 


[வரிப்பசனம்‌] வலை , , , 


176 


த, நா. அ. சிதரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 207/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 11-ஆம்‌ 
ற்றாண்‌ 

ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ பஸ்ல டு 
இந்தியக்‌ கல்வெட்டு \ இ 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 

அரசு : சோழர்‌ 

மன்னன்‌ : இராஜகேசரி ஊர்க்‌ கல்வெட்டு | 40 
எண ] 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : நிலத்தின்‌ அளவுகளும்‌ எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ள துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு : 
1. தண்டாற்‌ கொண்ட கோவிராஜகேவரி பந்மரான ஸ்ரீ . . . 
2. ம௱ச்சேரி பாரதாயன்‌ நக்கன்‌ . . . 
8. வ்வூர்‌ லவநிசை கரவதிக்கு வடக்கு ௩ ஆங்‌ கண்ணாற்று இதில்‌ . . . 
4, ம்‌ சேயு , நாலாம்‌. . . சமாவும்‌ ஆக நிலம்‌ . . 
5, ரைக்கா . . காலுக்குக்‌ கிழக்கு . . . த்தலை இதில்‌ . . . 
6. னெ[டுமாலுருவில்‌ . , . யிரண்டு மாச்செய்‌ 
பதக்க. 


177 


கு. நர. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 208 / 1979 


மாவட்டம்‌; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 996 
னஸ்‌ திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1 ன்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ ] ஊர்க்‌ க்கு 1 41 

எண J 


இடம்‌ : 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலைச்‌ சேர்ந்த சிலரின்‌ பெயர்கள்‌ மட்டுமே 


உள்ளன. கல்வெட்டின்‌ பிற்பகுதி காணப்படவில்லை. 


கல்வெட்டு : 


1 


ஷஷிஸ்ரீ சாலை கலமறுத்த கோவிராகமாககேவரி ப சற்கு யாண்டு 
மக ஆவ 


: து நென்மலி நாட்டு வ,ஷ௫ேய[ம்‌*] மஉனமஞ்சரிச்‌ சதுவே-9ிமங்கலத்து 


ஸ்ரீ கோயிலுடை. 


.யோம்‌ கவிணியனாச்சன்‌ ஊ௩.வேவ௱னும்‌ திவாகரந்‌ கிருவிராமீறன்‌ 
ன, 31) ர்‌ ந்‌ ‘ ந வ 


ஸ்ரீவாவா*சேவனும்‌ பாரதா 


௨யன்‌ சாத்தன்‌ வெண்காடுதேவனும்‌ இவகம்பி சாத்தன்‌ பொன்னம்‌ 


பலமும்‌ மாலைச்சனி வெண்‌ 


. காடுதேவன்‌ பொன்‌ 


178 


த. நர்‌, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 209 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! 11 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 996 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | க 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 எண்‌ J 
இடம்‌ ; ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : இவ்வூரில்‌ வசித்துவந்த வியாபாரி பெருமான்‌ ஐஞ்ஜூற்றுவன்‌ என்பவன்‌ இக்‌ 
கோயிலுக்குப்‌ பொன்‌ கொடையளித்துள்ளான்‌. அக்கொடையை கோயிலைச்‌ 
சேர்ந்த சிலர்‌ பெற்றுக்கொண்டு ௩டைமுறைப்படுத்திய செய்தியைக்‌ கூறும்‌ 
இக்கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை. ஆதலால்‌ எதற்காக இக்கொடை 
வழங்கப்பட்டது என்பதை அறிந்துகொள்ள இயலவில்லை. 
கல்வெட்டு : 
1. ஷுஷிஸ்ரீ சாலைகலமறுத்த கோறாகராஃகேஸரி வ௫ற்கு யாண்‌ 
2. டுமகஆவது நென்மலி நாட்டு ஸ,வாடேய[ம்‌*] மஉன மஞ்சரிச்‌ சதுவே- 
9. சிமங்கலத்து ஸ்ரீகோயிலுடையோம்‌ மோ௮ந்‌ திருவிராசீயரந்‌ ஸ்ரீவாவா௩ 
4. [[][8வனும்‌ ஆலைச்சன்‌ வெண்காடு தேவன்‌ பொன்னம்பலமும்‌ சிவம்பி 
5. ஷோ₹சேவனுமிவன்‌ தம்பி பாணநம்பியும்‌ சவந்தம்பி ஸூய,ஃேவனுமி 
6. வ்வனைவோமிவ்வூரிருக்கும்‌ வஉாரிபெருமானைஞ்னூற்றுவனிடைப்‌ 
பொன்‌ ... 


179 


த. நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 210/1979 


மாவட்டம்‌ : திருவாருர்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ ; நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி. 998 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அன்‌ 
மம்ல்கல்‌ சோம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 க 
மன்னன்‌ ; இராஜராஜன்‌ 1 எண்‌ ] 


இடம்‌ : 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : இவ்வூரைச்‌ சேர்ந்த வங்கிப்புறத்து பட்டன்‌ விபவ கிரமவித்தன்‌ என்பவரது மனைவி 
அழகிய சானி என்பவர்‌ இக்கோயிலில்‌ சந்தி விளக்கு ஒன்று ஏழரை நாழிகை நேரம்‌ 
எரிய பொன்‌ தானமளித்த செய்தியும்‌, மற்றொரு பெண்‌ வெள்ளாட்டி கலியன்‌ 
டெருமான்‌ என்பவர்‌ மேலும்‌ ஒரு சந்தி விளக்கு ஏழரை நாழிகைப்‌ போது எரிக்க 
பொன்‌ தானமளித்த செய்தியும்‌, இவ்விரு விளக்குகளையும்‌ இப்பொன்‌ கொண்டு 
இக்கோயிலார்‌ எரிக்கச்‌ சம்மதித்த செய்தியும்‌ சொல்லப்படுகின்றன. 

கல்வெட்டு : 

ட 


2. 


சாலை கலமறுத்த கோவிராஜராஜகேஸரி வ.சற்கு யாண்டு ௦௨ ஆவது 


னெ[;்‌*]மலி நாட்டு ஷமேய[ம்‌*] மஉனமஞ்சரிச்‌ சதுவேஃதிமங்கலத்து 


. ஸ்ரீ கோயிலுடையோம்‌ உலோச்சன்‌ திருவிராசீறன்‌ ஸ்ரீவாஸு 


தேவனு [ம்‌] 


- ஆலைச்சன்‌ வெண்காடு தேவன்‌ பொன்னம்பலமுமிவன்‌ றம்பிமார்‌ இவ்‌ 


. வனைவோமிவ்வூர்‌ வங்கிப்புறத்து பட்‌[டன்‌ ] விவவ-௯;2வி.தந்‌ ஸராஹணி 


யழகி 


180 


10. 


sb 


- [ய]நங்கைச்சானி இடைப்‌ பொன்‌ கொண்டு இவ்வூர்த்‌ திருவிராமீமர 


முடைய ஹா 


. தேவர்க்கு இராவை ஹி யேழரை நாழிகை கால போதெரிக்கக்‌ கடவ 


ஷாஃபி விளக்கு ௪ ஒன்‌ 


பாண்டிக்குடியிருக்கும்‌ வெள்ளாட்டி கலியன்‌ பெருமான்‌ 


. ௨.௨... [இடைப்‌] பொன்‌ கொண்டித்‌ தேவர்‌ [இரா]வை ஷாமியேழரை 


நாழிகைப்‌ பே[£] 


[தெரிக்கக்‌]கடவ ஹா விளக்கு க ஒன்று [ஆக விளக்‌]கு 2௨- இவ்விளக்‌ 
சிரண்டுமி [கோயி]லிலேப்‌ பரிசினாலும்‌ பெற்ற பணி செயிவாருந் 
நாங்களும்‌ வா தவற் 


[எரிப்போமானோம்‌] 


181 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 21] /! 1979 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 12 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 997 
௫ | ்‌ 
அற்ப இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
சோழர்‌ கட்‌ | 

ஊர்க்‌ கல்வெட்டு 44 


இராஜராஜன்‌ 1 து | 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: இவ்வூர்‌ கோயிலில்‌ இரவு சந்திவிளக்கு ஒன்று ஏழரை நாழிகை நேரம்‌ 
எரிவதற்கு இவ்வூரைச்‌ சேர்ந்த வியாபாரி பரமேஸ்வரன்‌ சாத்தன்‌ என்பவர்‌ பொன்‌ 
தானமளிஃத செய்தியும்‌, திருவிராமீஈவரமுடையார்‌ கோயிலைச்‌ சேர்ந்த சிலர்‌ 
அப்பொன்‌ கொண்டு விளக்கெரிக்கும்‌ பொறுப்பை ஏற்றுக்கொண்ட செய்தியும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 


1. ஷஹிஸ்ரீ சாலைக்‌ கலமறுத்த கோவிராகமாக்கேவாரி உசற்கு யாண்டு ௦௨ 


ஆவது நென்மலிநாட்டு ஸூஹதேய 


. மஃநமஞ்சரிச்‌ சதுவே-4திமங்கலத்து ஸ்ரீகோயிலுடையோம்‌ கவிணிய 


னாச்சன்‌ [சஈ,]ேோ2 ரனும்‌ பாரதாயன்‌ சாத்தன்‌ வெ[ண்‌! 


. காடுதேவனுமிவன்‌ தம்பி சாத்தந்‌ பொன்னம்பலமும்‌ லோலணீருவி 


ஈாமீறரன்‌ ஸ்ரீவாவாஈசே.வனுமா[ல]ச்சன்‌ வெ 


, ஸ்காடு3தவன்‌ பொன்னம்பலமுமிவந்‌ தம்பியாரு மிவ்வனைவோமிவ்‌ 


வூரிருக்கும்‌ வஜவாரி உரசேோல்‌ சாத்‌[த] 


_னிடைய்‌ பொன்‌ கொண்டு இத்திருவிராசீறரமுடைய ஸோசேவர்க்கு 


இராவை ஸ்‌ ஏழரை நாழிகைப்‌ போது எசிக்கக்‌[க] 


டவ சகி விளக்கு 2 ஒன்றுமி ஸ்ரீகோயிலில்‌ எப்பரிசினாலும்‌ பெற்றப்‌ பணி 
செய்‌*வாரும்‌ நாங்களுகராதவற்்‌ ௭ 


182 


த. நர. 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி: 
எழுத்து ॥ 
அரசு | 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 212/ 1979 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 3 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு 5 கி.பி, 1015 
திருவிராமேசுவரம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை] 

மிம்‌ 
தட்ச முன்‌ பதிப்பு : பண்‌ 
சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு Hi க 

இராஜேந்திரன்‌ 1 எண்‌ ] 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறப்‌ பட்டிகை. 


துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு இரவில்‌ [இராவை] 
நான்கு சந்தி விளக்குகள்‌ எரிப்பதற்கு, இவ்வூரைச்‌ சேர்ந்த வெள்ளாளன்‌ மாணிக்கன்‌ 
பெருமான்‌, பிராம்மணி நங்கத்தாள்‌ ஈங்கை முதலியோரிடமிருந்து பொன்‌ பெற்றுக்‌ 
கொண்டு இக்கோயிலைச்‌ சேர்ந்த சிவபிராமணச்‌ சகோதரர்கள்‌ விளக்கெரிக்கும்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்ட செய்தி முதல்‌ கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 
இரண்டாவது துண்டுக்‌ கல்வெட்டு, மூன்றாவது கல்வெட்டில்‌ இராசேந்திர 
சோழனின்‌ 4வது ஆட்சி ஆண்டு காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


i. 


[ 


ஷூ ஸ்ரீ கோப்பரகேசரி வமான இமாஜேஈ,சோழ சேவற்கு யாண்டு 
மூன்றாவது அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு வ,-ஷதேய[ம்‌] 
மதநமஞ்சரி சதுவே4திமங்கலத்து திருவிராமீமரத்து ஸ்ரீகோயிலுடை 
யோம்‌ சிவஸ,ாஹூண(ண)னேன்‌ கவிணியன்‌ சந்திரசேகரன்‌ திருவையாறு 


2. [டைய] சிவஸர[ர*]சண(ண)ன்‌ ஆச்சன்‌ வெண்காட்டு தேவன்‌ பொன்நம்‌ 


பலமும்‌ க பத்ர, தேவன்‌ சே .. னயன்‌[நு]ம்‌ வெண்காடு தேவன்‌ 
பணிசெய்‌ இவ்‌[வ*]னைவோம்‌ மிவ்வூர்‌ இருக்கும்‌ வெள்ளாளன்‌ 
மாணிக்கன்‌ பெருமாறும்‌ சூற்றிய தேவந்‌ அடுக்களையுடைச்‌ சிருல்லமுடை 
யானும்‌ [பட்ட அபகந்கு 


183 


 ப்பை|யும்‌ பிராம்மணி நங்கத்தாள்‌ நங்கையும்‌ இவ[ர்‌*]கள்‌ பக்கல்‌ 


கொண்ட காசு பொன்யிந்த . . . . கொண்டு இத்தேவற்கு (இ) 
இராவை சந்தியி[ல்‌*] ஏழரையி நாழிகை போது யெரி[க்க]கடவோம்‌ ஆன 
விளக்கு நா[ல்‌]லும்‌ சந்திராதிச்சவலெரிக்க[க்கட *]வோம்மான்னோம்‌ 
ப, 


11 


௦ அருமொழிதேவ வளநாட்டு [நென்மலி நாட்டு] ஸஹேயேம்மான 


இன்னி , . . 
 அண[ா]திதவற்‌ திருநெ[ாந்தா விளக்கு] ... 


. வாய்க்காலுக்கு மேற்கு முதற்‌ துண்டத்துக்கான குறை இரண்‌ . 
த்தன பக்கல்‌ விற்றுக்‌ கொண்டு உடையாதந்‌ 


. கிழக்குங்‌ கீழ்பாற்கெல்லை விக்கி[ரம சோழ] வாய்க்காலுக்கு . . . 


கண்ணாற்று வாய்க்காலுக்கு வடக்கு கலங்க. . . 
.. இவ்விசைந்த பெருனான்கெல்லையிலும்‌ விற்றுவிட்ட நிலம்‌ ௩) இரண்டா 


. . உ வனால்‌ பத்து பொன்‌ சம முந்‌ குலைய்ய ராதயரும்‌ இத்‌ 


..... . நொந்தா விளக்கு புறமாக குடுத்தேன்‌ இக்‌ கலத்தால்‌ [அதராகித்த 


வற்‌ விளக்கு ஒன்றரை விளக்கும்‌ ஒன்றரைய . 


111 


்‌ ஹிப்‌ கோப்பரகேசரி பகரான ஸ்ரீராஜேஈ,சோழ ேவற்கு யாண்டு 


௪ ஆவது அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு! 


. வஹதேயந்‌ . . . 


124 


த. நர. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 213 ! 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 998 
. விராே s 

ஊர்‌ ! திருவிராமேசுவரம்‌ அயம்‌ சற்வெட்ரு \ 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ப 

பண்ணு சவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ழ்‌ 

மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 எண்‌ J 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறச்‌ சுவர்‌. 

குறிப்புரை : இவ்வூர்‌ இறைவன்‌ ஊர்க்காட்டு பகவதேவர்க்கு நில விற்பனை செய்து கொடுத்த 
செய்தியும்‌ வரிநீக்கம்‌ (இறையிலி) செய்து கொடுத்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளன. 

கல்வெட்டு : 


is 


ஹஸிஸ்ரீ சாலை கலமறுத்த கோவிராகறாலகேசரி பதக்கு யாண்டு 6௩ 
ஆவது நென்மலினாட்டு ம[தனமஞ்சரி சதுர்‌]வேதிமங்கலத்து ஊரோம்‌ 


. இவ்வூர்‌ மஹாதேவர்‌ ஊர்க்காட்டு ஐமவடேவர்க்கு னாங்கள்‌ விற்றுக்‌ 


கு[டு*]த்த நிலமாவது இவ்வூர்‌ ஊர்ப்பொதுவா ந நிலம்‌ கீழ்மூர்‌ 


. ஆரைய்‌ குளமுட்ப்பட நாங்கள்‌ விற்ற நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை 


கீரை விளாகத்து நிலத்துக்கு மேக்கும்‌ தென்பாற்கெல்லை பள்ளியா ந 


கண்ண 


, மங்கலத்து நிலத்துக்கு வடக்கும்‌ மேல்பா(ல்‌)ற்கெல்லை இக்கண்ண 


மங்கலத்து நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை கீரை விளாகத்து 


. நிலத்துக்கு தெற்கும்‌ இவ்விசைந்த பெருனாந்‌ கெல்லையிலுமகப்பட்ட 


மிகிதிகுறைவு உள்ளடங்க ஆரைய்‌ குளமுள்பட நிலம்‌ சப இதந்நிலனாந்‌ மா 


185 


10. 


1 


12, 


. ஊர்க்காட்டு வமவ[ஜெவர்க்கு] விற்று விலையாவணஞ்‌ செய்து குடுத்து 


எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ விலையாவண களத்தே பொருளறக்‌ 
கொண்டு விலைக்கற 


. விற்றுக்குடுத்தோம்‌ [மேற்‌ பூதமங்கலத்‌]தூரோம்‌ இஞ்ஞில நான்மாவிலும்‌ 


[பலி]சை யிறுத்துக்‌ குடுப்பதாக உருக்காட்டூர்‌ தேவர்‌ கமிகளிடை நாங்கள்‌ 
கொண்ட நெல்லு 


. ௨யதிந்‌ , . , நெல்லு அறுபதின்‌ கலமுங்‌ கொண்டு வாசலில்‌ போந்த 
குடிமை ஊரிடு வரிப்பாடும்‌ பய்யம்‌ பஞ்சவாரமும்‌ எச்சோற்றுக்‌ கூற்று 
நெல்‌[லு] செந்நீர்‌ வெட்டி 


. யும்‌ [சில்லிறை] . . . இறையிலி . ., . வ௩திதவற்‌ செய்து குடுத்தோம்‌ 


மேற்பூத மங்கலத்தூரோம்‌ இந்நிலத்துக்கு விலை உ வசமும்‌ இறை 
வதமும்‌ விலை[ப்டொரு] 


ளுக்காட்டு . . . பேரால்‌ விலைகொண்டு இத்தேவர்க்கு . . . எக்கும்‌ 
வராித்தவற்‌ செய்தாந்‌ திருமுனைப்பாடிக்‌[காட்டு] பாக்காட்டுக்‌ காப்பூரு 
டையாந் கொற்றவை அட்‌ .. 


... .[பதாஹேலார்‌] ஈக்ை!- இந்நிலம்‌ எண்‌ மாவ. . . வித்து நொகா 
விளக்கொன்றும்‌ வா விளக்கொன்றுக்கும்‌ வடாசிகவற்‌ திருவிளக்‌ 


[கு எரிக்க] அட்டக்கடவார்‌ நெறந்சலி நாட்டு வெற்குடியான மண்‌... 
யிருக்கும்‌ சங்கரப்பாடியாந்‌ தூதுவந்‌ ஐஞ்ஞாற்றுவ மத்துவன்‌ கொல்லி 
யும்‌ மாலறங்‌ 


15. : 


186 


த, நர, ௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ 


வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு ௨ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: ப 
அரசு : ன ன்‌ 

ம்ம்‌ ஆத்‌ ்‌ 1 
மன்னன்‌ : - து க்கு | 47 
எண 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருச்சுற்றுமாளிகை வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


கல்வெட்டு : 


(ரஜ! 


2. யனாற்கு . . . திரு... 


தொடர்‌ ஏண்‌ : 214 / 1979 


ஆட்சி ஆண்டு : 


3. யன்‌ ... ஸ்ரீபண்டாரத்து . . . 


4, கு சாத்தியருள . . 
5. என்பதின்‌ கழஞ்‌ . . . 


1, ஷுஷிஸ்ரீ திருவுடையாள்‌ . . . 


2. எடை ௮௨ டே கால்‌ 


11 


187 


கி.பி. 12, 19-ஆம்‌ 


நூற்றாண்டு 


> 


11] 


. புன ல௫[சத்‌]து நாள்‌ இராசேந்திரசோழ தேவர்க்கு 


IV 


. கன்‌ ஊனோபாதியட்டவும்‌ நீக்கி நின்றது பெருங்குடிகளேப்‌ ப. . 
. நீ[க்கி] காசு முதல்‌ முக்காலே முந்திரிகை மடக்குக்கு ஆட்டைக்கு ஒரு ... 
. யவும்‌ கொள்ளா தொழியவும்‌ செத்தலைப்‌ பாடிகாவலுக்கு முன்பு . , . 


. டைய புருஷோத்தமன்‌ திருநாவுடையான்‌ 


188 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 215 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12 - ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 2 2 . ்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! ன 
அரசு : - 
ஊர்க்‌ கல்வெட்டு ட 
ட்டம்‌ எண்‌ ட 48 
மன்னன்‌; ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ திருச்சுற்று மாளிகை வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மதனமஞ்சரி சதுர்வேதிமங்கலம்‌ என்று கூறப்படும்‌ இவ்வூர்ச்‌ சபையார்‌ விவாதித்து 
எடுத்த முடிவுகள்‌ பற்றிக்‌ கூறுகிற கல்வெட்டாக இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டின்‌ 
முற்பகுதி கிடைக்கவில்லை. சபையார்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு : 
1... , . க்கைகளிலும்‌ மணடல[றை]க்கு போது கு[டா]தொழியவும்‌ 
[தேவற்கு].. 
2. தேங்காய்‌ குடிமக்கள்‌ பாடிகாப்பாற்கே[ய்‌] ஏற்றிக்‌ குடுக்கக்கட ... 
3. டிமைக்கு மேற்படி வரிக்கொள்ளாதொழியவும்‌ அறுப்ப ... 
4, க்கம்‌ விண்ணப்பஞ்‌ செய்து பரிகரிக்கலாந கொத்தம்‌ வருத்தி நீக்கி ... 
, . 
6. க்கவும்‌ இப்படி செய்யுமிடத்து நம்மூரும்‌ உள்ளூர்‌ இறையிலி தேவதா... 
7. ஆராய்ந்து இப்படி செய்தவர்கள்‌ இராசத்துரோகிகளும்‌ கிராம ... 


8. அஞ்ஞாற்று[வ*]நான பதின்மப்‌ பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


க[ங்‌]... 


189 


9. பட்ட ஸ்ரீ பத்தப்பிரியபட்டஸஷ திருவரங்கமுடையான்‌ பட்டஸச அக்கய 
10, . . . வட்டவாஜ ஸ்ரீ நாரவி௦ஹ லட்டவத்‌ வாமதேவ லட்டவத ஹூரியஜேவ 


11, .. பிரியன்‌ பட்டஸ பச்சி , . . கிருஜன்‌ ந[ஸ] நாராயணபட்டன்‌ மகன்‌ 


நாராயண லட்‌[டவஸ7] 


= 1 ர ஓட்ட த்‌ 

12, . . . நாராயண லட்டு, 

ர 1 அதன்‌ தி ரலட்டஸ மணல புருஷ லட்டவத கர லட்டஸத 

14. , . . ளூர்‌ ல. ச்சன்‌ திருவேக[ம்ப] லட்டவாத விருத்தகுமார லட்டஸ; 


15. .. . [இப்‌]படிக்கு மாங்களுர்‌ சீராம ஜட்டவத இவை மஹ[ா]சனர்‌ சீராம 
16. . . . இராயூற்‌ கோட்டைப்புறசன்ம லட்டனெழுத்து இப்படி 


17. ஹவசுது! ட்டவாத . பிரான்‌ வாவ.$௯, த) வட்‌[ட வார] ட அ 


190 


த. நா, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 216 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு 2 3 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1015 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] இ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮ 
வ்கி சோர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ச்‌ 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 ஈன்‌ J 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ 7; நாழிகை நேரம்‌ மூன்று சந்தி விளக்குகள்‌ 
எரிப்பதற்கு அளிக்கப்பட்ட கொடையை ஏற்று இக்கோயிலைச்‌ சேர்ந்த சிலர்‌, 
விளக்கெரிக்கச்‌ சம்மதித்த செய்தி கூறப்படுகிறது. 
கல்வெட்டு : 
1, கோப்பரகேசரி பசரான ஸ்ரீராஜேட சோ 
2. ழ சேவற்கு யாண்டு ௩ ஆவது அருமொழி 
3. தேவவளநாட்டு நென்மலி நாட்டு வ,ஹடேய[ம[தநம 
4. ஞ்சரி சதுவே4[திம]ங்கலத்து திருவிராமயீபர த்து ஸ்ரீகோயிலு[டையோம்‌ 
5. சிவஸாஹணன்‌ கவிணியன்‌ சந்திரசேகரன்‌ திருவையாறு. .. இ 
6. வ்வூர்‌ இருக்கும்‌ வெள்ளாளநார்‌ ஆ[ண்ட]கைசா[மிய]முட்ட . .. ன்று 


| 


௨ள்ளரும்‌ 


. .. கொண்டு இத்தேவர்க்கு இராவை சந்தி ஏழரை நாழிகை 
. யெரிக்க [நா]ங்கள்‌ இவ்விளக்கு மூன்றும்‌ சன்திராதிச்சவல்‌ . . . 


9. னான்ன ரே[தவ]னும்‌ வெண்காடு] . . - 


a1. 


. னோம்‌ சந்[திர]சேகரன்‌ திருவையா றன்னேன்‌ இவை ப.கா[ஹே]மர 


ஈளை ।|ஃ 


191 


த. நர, அ. தெரல்லியல்‌ துறை தெரடர்‌ எண்‌ : 217/1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 906 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ 


டடக்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர க 


எழுத்து ! தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : — 
அரசு 1 சோழர்‌ \ 

ஊர்க்‌ கல்வெட்டு ட 50 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 எண்‌ J 
இடம்‌ : ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறப்‌ பட்டிகை. 


குறிப்புரை : மதனமஞ்சரி சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பிரமதேய ஊரின்‌ ஆளுங்கணத்தைச்‌ 
சேர்ந்த கேசிரை நாராயண காளிதாச கோவிந்த சோமாசி என்பவர்‌ இவ்வூர்‌ 
கிருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு நுந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு நிலம்‌ 
கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை, 
அடுத்த துண்டு கல்வெட்டு சந்தி விளக்கெரிக்க அளிக்கப்பட்ட கொடை பற்றிக்‌ 
கூறுகிறது. 

கல்வெட்டு : 


1. கோராகராககேஸரி ற்கு யாண்டு £௧ ஆவது நென்மலி நாட்டு 
ஸைவஹதேயமதனமலஞ் சரி சதுவே-ஃதிமங்கலம்‌ யாளுங்கணத்தாருள்‌ [கேசிரை 
நாராயணகாளிஉாஸ 'கோ]வித்த சோமாசியேன்‌ இவ்வூர்‌ திருவிரா 
மீமரத்து ஒஹாடேவர்க்கு சந்திராதி(ராதி)த்த[வல்‌*] நெொன்தா விளக்‌ 
கெரிப்பதற்கு நான்‌ வைத்த நிலமாவது இவ்வூர்க்‌ கீழூர்‌ ஐந்தாங்‌ 
குடும்‌ . . . 

1[ 

1. கொணடு இத்திருவிரா*மரமுடைய [ஈவா ]மேவர்க்கு. இராவை வ 

ஏழ றா ழிகைப்‌ 


2. போதெரிககக்கடவ ஷு? விளக்கொன்று ஒன்று யி்ரீ கோயில்‌ பணியிலிப்‌ 
பரிசினாலும்‌ பெற்றும்‌ இ 


192 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 218/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 1[0] 
வட்டம்‌ 7 நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ 
| ண்ணி ்‌ நூற்றாண்டு 
ர்க கிருணைவிமவடக்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மொழி! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து! : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இராஜராஜன்‌ 1 ஊர்க்‌ கல்வெட்டு \ 51 
எண ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : மதனமஞ்சரி சதுர்வேதிமங்கலத்து திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு சந்தி 


விளக்கு ஒன்று எரிய தானமளிக்கப்பட்டது. அவ்விளக்கு அர்த்தசாம பூசை 
முடிகிற வரைக்கும்‌ எரியவேண்டும்‌ என்றும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


கல்வெட்டு : 


Ls 


ஷஹிஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தனக்கேயுரிமை 
பூண்டமைய்‌ மனக்கொளக்‌ காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி வேங்கை 
நாடுங்‌ கங்கபாடியு நுளம்பாடியுந்‌ தடிகைபாடியுங்‌ குடமலைய்‌ நாடுங்‌ 
கொல்லமுங்‌ கலிங்கமு ௭ ... 


2. திண்டிறல்‌ வென்றி[தண்டாற்‌ கொண்ட] தன்நெழில்‌ வளர்‌ ஊழியு 


3. 


னெ[ல்‌*]லா யாண்டு தொழுதகை விளங்கும்‌ யாண்டே செழியரை தேசு 
கொள்‌ கோவிர [£ஜ]ராஜகேசரி பகரான ஸ்ரீ இராஜராஜதேவற்கு யாண்டு 
௰.. ஆவது அருமொழிதேவ வளநாட்‌[டு] 

நென்மலிநாட்டு ஸ;ஹூேயம்‌ மதனமஞ்சரிச்‌ சதுவ்வேதிமங்கலத்து 
திருவிராமீயரமுடைய 2ஹாடேவர்க்கு தேவன்‌ தாய்யான பொற்க்கோயில்‌ 
பிச்சன்‌ ,. ஹி விளக்கு ஒன்று ௬தஃய[£]ம எடுக்குதனையும்‌ ந்தி 
[ராதித்‌*]தவ[ல்‌*] எரிக்‌[கக்‌ க]ட[வே]£மானோம்‌ ஆலச்சன்‌ [தே]வனு . . . 


193 


த. நா. அ, தொகிலியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 219/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! ஸு 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 11. ஆம்‌ 
ச ( ்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவிராமேசு வரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ரக 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 52 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 என J 
இடம்‌ ; ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ அர்த்தமண்டப வடபுற அதிட்டானம்‌. 


குறிப்புரை : முதலாம்‌ இராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தியின்‌ சில பகுதிகள்‌ மட்டும்‌ உள்ள துண்டுக்‌ 


கல்வெட்டுகள்‌, கடைசி துண்டுக்‌ கல்வெட்டில்‌ விளக்கெரித்தல்‌ பற்றிய குறிப்பு 
உள்ளது. 


கல்வெட்டு ங்‌ 


1. யும்‌ போற்செயப்பாவையுஞ்‌ சீர்தனிச்‌ செல்வியுந்‌ தன்‌ பெருந்‌(தன்பெருந்‌) 


தேவியராகி யின்புற நெடிதியலூழியுளிடை துறை நாடுகடர்வன வேலி 
பட[ர்‌*]வனவாசியுந்‌ சுள்ளி[சீசூழ்‌ மதிட்க்‌ கொள்ளிப்பாக்கையு[ம்‌*] 
நண்ணாற்‌ கருமுரண்‌ ம[ண்்‌*]ணைகடக்கமும்‌ பொருகடல்‌ லீழத்தரையர்‌ 


தம்முடியும்‌ ஆங்கவர்‌ தேவியர்‌ ஓங்கெழில்‌ முடியும்‌ முன்‌ நவர்பால்‌ 


11 


பாடி ஏழரையிலக்கமும்‌ நவநெதி குலப்‌ பெருமலைகளும்‌ விக்ரமவீரர்‌ 


சக்கரகோட்டமும்‌ முதிர்‌ படவல்லை மதுரமண்டலமும்‌ காமிடைவளைய 
நாமணைக்‌ கோணமும்‌ வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடை பழன 
மாசிணி தேசமும்‌ அயர்வில்‌ வண்கீர்த்தி ஆதி நகரவையில்‌ சவிரன்‌ தொல்‌ 
குல[த்து இ]த்திராதநை . . . . 


194 


111 
1. லகழ்‌ சூழ்‌ மாயி[ரு*]டிங்கமும்‌ கலங்கா வல்‌இண யிலங்கா சோகம்‌ காப்புறு 
நெற்‌ பு[னல்‌] மாப்பாளமுங்‌ காவலம்‌ புரிசை மேவிலிம்‌ பங்கமுங்‌ வளைப்‌ 
ப[ந்‌]தூறுடை விளைபந்தூறும்‌ கலைத்தக்கோர்‌ புகழ்‌ தலைதக்கோலமுந் 
தீதமர்‌ வல்வினை மாதமாடிங்‌[கமும்‌*] கலாமுரி கடுஷிறலாமுரி தேசமும்‌ 
தேனக்கவார்பொழில்‌ மாநக்கவாரமும்‌ தொ[டு]கடல்காவல்‌ 


2. .... தீர்த்தத்தெறிபுனல்‌ கங்கையும்‌ அலைகட நடுவுள்‌ பல[கல]ஞ்‌ 
செலு[த்‌*]தி ச[ங்‌*]கிராம[விசையோத்துங்கவன்மன்‌ ஆகிய கடாரத்து 
அரசனை] வாகையும்‌[பொருகடல்‌ கும்‌]பகரியொடுமகபடுத்து ... பெரு 
நிதிப்‌ பிறக்கமும்‌ ஆர[ர்‌*]த்தவ நகர்‌ போர்த்தொழில்‌ வாசலி[ல்‌*] 
விஜ்‌[ஜா*]திர தோரணமும்‌ முத்தொளிர்‌ புனமணி புதவமும்‌ கநமணி 
கதவமும்‌ நிறை[ஸ்ீ]விஜயமும்‌ துறை நீர்‌ பண்ணையும்‌ 


IV 
1. மும்‌ தெண்டிறை ஈழமண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேர[ள*]ன்‌ முறை 
மையில்‌ சூடு[ங்‌*]குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையுங்‌ 
சங்கதிர்‌ வேலை தொல்‌ பெருங்‌ காவல்‌ பல்‌ பழந்‌ தீவும்‌ செருவில்‌ சினவி 
இருபத்தொரு காலரைசுகளை கட்ட பரசுராமன்‌ மேவருஞ்‌ சாந்திமற்‌ 
நீவறங்‌ கருதி இரு[த்‌*]திய செம்பொற்றிருத்தக முடியும்‌ பயங்கொடுபழி 
மிக முயங்கியில்‌ முதுகிட்டொ . . . 


V 
1. சேவாரும்‌ கரரசிதவற்‌ ஹாவிவிளக்கு மூன்று எரிக்கக்‌ கடவராகவும்‌ இது 


பந்தாவஹேபபற ஈகை 


195 


த. நா. அ. ரிதால்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 220 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : க்‌ 

வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 11 - ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இத்தியக்‌ கல்வெட்டு | 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை i 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ட 

எனக்‌. டக்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] ட்‌ 

மன்னன்‌ : லை எண்‌ ] 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டப வடக்கு மற்றும்‌ தென்புற அதிட்டானப்‌ 


பகுதிகள்‌. 


குறிப்புரை : கோயிலுக்கு நிலக்கொடையளித்த செய்தியையும்‌ இறைவனுக்கு வழிபாட்டின்‌ போது 


மூன்று சந்தியிலும்‌ தண்ணீரால்‌ அபிஷேகம்‌ செய்வதற்கு ஏற்பாடு செய்தது 
பற்றியும்‌ இத்துண்டு கல்வெட்டுகள்‌ கூறுகின்றன. 


கல்வெட்டு : 


| ௮௧ 6 


[ 


, வடக்கடைய மாகாணியிலும்‌ மோ துவேஷமும்‌ கொண்டு நாலு மாணி 
பணி சேவிதாகவும்‌ தேவரமுது செய்தன்னமாலியம்‌ திருச்சென்‌ நடை 
குறுவாற்கும்‌ நின்மாலியந்‌ பொ. . . யூர்‌ இருமாவரைக்‌ காணி 
முந்திரிகை[யும்‌] ௯௮ஏசாலோ மம்‌ ௬சித்தவதிப்‌ ப[ரழய மாக்காணியுள்‌ 
திருநாராண வாய்க்காலின்‌ மேல்கரைப்‌ பதினாலாங்‌ குடும்பில்‌ எட்டாங்‌ 


கடைய்‌ விளை நில[ம்‌] நான்‌ மாவரைய்‌ . 


11 


. மஞ்சுணம்‌[சுமப்பார்‌]சீரங்க ஸ;ஹணர்க்கு . . . அறு திங்களும்‌ மூற்று 


வாயில்‌ விளக்கெரிப்பதாக கொள்ள மூன்று வாயும்‌ போது நாற்குடமும்‌ 
மாசிறு(று) கூடத்தில்‌ திங்களும்‌ ஆக இக்குடம்‌ காணிப்‌ பதக்குக்‌ 
கொள்ளக்‌ கடவ பரிசு . . . லத்தநிலம்‌ வெள்ளம்‌ போகியின்‌ கீழ்கரை 
முப்பத்து நாலாங்‌ குடும்பில்‌ மூன்றாம்‌ பாடகத்து இரண்டே 
அரைக்காணி முந்திரிகையும்‌ பிடாரிக்கு , . . 


196 


த, நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 221 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 13 

வட்டம்‌ 1 நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 983 

ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு \ சன்‌ 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ) 

எழுத்து . தமிழ்‌ முன்‌ பதிப்பு . தெ.இ.க.தொ. 19 

எண்‌: 922 

ள்‌ ப்ட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1. வ்‌ 

மன்னன்‌ : பரகேசரிவர்மன்‌ எண்‌ ] 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ முன்மண்டபத்தின்‌ தென்புற அதிட்டானப்‌ பகுதிகள்‌. 

குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திரசோழன்‌ ஆட்சிக்காலத்தில்‌ திருமஞ்சுணப்பிச்சர்‌ என்பவரின்‌ 
ஆணையின்படி இவ்வூர்க்‌ கோயிலுக்கு அர்த்தசாம வழிபாட்டின்‌ போது திருவமிர்து 
படைப்பதற்கும்‌, நொந்தா விளக்கு எரிப்பதற்கும்‌ நிலதானம்‌ அளிக்கப்பட்ட 
செய்தியை இவை கூறுகின்றன. 

கல்வெட்டு : 


1, ஹஷிஸ்ரீ கோப்பரகேசரி பன்மற்கு யாண்டு ௦௩ ஆவது நென்மலி நாட்டு 


2, 


ஸஹூேயம்‌ மதந மஞ்சரி அதுவேதிமங்கலத்து திருவிரா£பரத்து ஹா 
தேவர்‌ நிலங்கள்‌ பெரிய [திரு]மஞ்சுணப்பித்தர்‌ நியோகப்படி நிவந்தஞ்‌ 
செய்தபரி ... சென்நெல்‌[ல*]ரிசி நானாழியுந்‌ தூப்பருப்பு இருநாழியும்‌ 
தேங்காய்‌ ஒன்றும்‌ வெண்போநகஞ்‌ சென்நெல்‌[ல*]ரிசி அறுநாழியும்‌ 
உச்சம்‌ போதை வாலிக்கு சென்நெல்‌[ல*]ரிசி . , . குறு[ணி*] 


யிரு நாழியும்‌ ௬ூயாமத்துக்கு சென்நெ[ல்‌*]லரிசி குறுணி யிருநாழியும்‌ 
௬நிகாயதஃத்துக்கு முழக்கும்‌ செரஆஅலாமனுக்கு அய்‌ உழக்கும்‌ நாலு 
வாலிக்கு நெய்யமுர்து க௦ிகாப2.த்‌[துக்கு] ... தானொடொக்கு[ம்‌*] 
நாழியால்‌ நானாழியும்‌ கும்மாயத்துக்கு நாழிப்‌ பருப்பும்‌ கும்மாயமும்‌ 
பொரிக்கறியுமுட்பட போது நாலு கறியமிர்தும்‌ ஆழ்வார்க்கு அடைக்‌ 
காயமிர்து போது . . .கு விற 


197 


3. குக்கு முட்பட இச்சுட்டப்பட்ட படிமாற்றுக்கு வைத்த நிலம்‌ வீரே 
வாய்க்காலுக்கு கிழக்கு முதற்குடும்பில்‌ தலைப்பாடகத்து அறுமாக்‌ 
காணியும்‌ நத்தங்‌ கல்லிக்‌ கூடிந நிலம்‌ காணிச்‌ சின்ந ... அரையே 
நான்கு மாச்‌ சின்நமும்‌ [பற்ப]நால வாய்க்காலுக்கு மேற்கு இத்தேவர்‌ 
தோட்டத்துக்குக்‌ கிழக்கு நாற்றுக்கால்‌ ஒருமாக்கா(கா)ணியும்‌ [௩௰க] 
ஆங்‌ குடும்பில்‌ இரண்டாம்‌ பாடகம்‌ குண்டூர்‌ சன்‌ ரக;2காவித்தனிடை 
விலை கொ[ண்ட நிலம்‌ அஷ] 


க்‌. ரக்காணிச்‌ சின்னமும்‌ தீருமடைப்பள்ளிப்‌ புறமாக வைத்தது இந்நிலத்‌ 
துக்கு எருவட்ட வைய்த்த மநரையாவந திருவாதிரைச்சேரி மீ[ய்‌*]சிறகி 
லறை பாடக ... நாலு ... நொந்தா விளக்கு ஆறுக்கு இரவும்‌ பகலும்‌ 
[எரி]க்க வைத்த நிலம்‌ ௨.ககாவ வாய்க்காலுக்கு கிழக்கு மூன்றாங்‌ 
குடும்பில்‌ தலைப்பாடகத்துக்கு கிழக்கடைய சொக்கரை அமனத்தச்‌ 
சோமாசி பட்டால[கன்‌*] வைத்த நிலம்‌ . . . 


5, பாடகத்து மேற்கடைய நிலம்‌ அரைக்காலும்‌ ஆக நிலம்‌ எழுமாவரை 
யும்‌ இ ௮- ங்‌ குடும்பில்‌ தலைப்பாடகம்‌ வக்கால வாய்க்காலின்‌ கீழை 
எட்டு ம[ாக்க[ாணியும்‌ [ஆக] நிலம்‌ எட்டு மா முக்காணியும்‌ . . . ஆதித்த 
வதிக்கு வடக்கு இரண்டாங்‌ கண்ணாற்று பன்னிரண்டாங்‌ குடும்பில்‌ 
மூன்றாம்‌ பாடகத்துக்‌ குண்டூர்‌ மீமாக;2வித்தர்‌ அரை விளக்குக்கு 
வைத்த நிலம்‌ தேவர்‌ பண்டாரத்துக்‌ காசு குடுத்து இறையிழித்தின 
நிலம்‌ ஒரு மாவரை . . . 


198 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 222 /1979 


மாவட்டம்‌ ! திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு: . 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு 1 கி.பி, 11 - ஆம்‌ 
ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ நூற்றாண்டு 
ர இந்தியக்‌ கல்வெட்டு | _. 
மொழி : ச ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: a 
அரசு : சோழர்‌ 
ட க்ல்‌, கட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 வ்‌ | 55 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ சண்டேசுவரர்‌ சன்னிதி கிழக்கு மற்றும்‌ தெற்குப்புறக்‌ 


குமுதப்படை . 


குறிப்புரை : முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதியின்‌ சிதைந்த துண்டுக்‌ 


கல்வெட்டுகள்‌. 


கல்வெட்டு : 


| 


. [ஷஹிஸ்ரீ] திருமன்னி வ. . . தையும்‌ போர்ச்செய பாவையும்‌ . . . யராகி 


யின்புற நெடுதுயர்‌ யூழியுள்‌ லிடை 


டாமும்‌ பெ. . . யர்தமுடியுமாங்கவன்‌[சேவி] . . . முடி[யும்‌ முன்‌] 
னவர்‌[பக்கல்‌ தென்னவர்‌] வைத்த சுந்தர முடியுமிந்திரனாரமுந் 
தெண்டிரையீழ மண்‌ . . 


௨யுஞ்‌ செங்கதிர்‌ . . . பல்பழந்தீவுஞ்‌ செருவிற்‌ சின[வி இருப]த்தொரு 


காலரைசுகளைகட்ட பரசுராமன்‌ .. 


. அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு ஸஹூேய ம௨மூஞ்சரிச்‌ 


[சதுவே] -48மங்கலத்து ஊாவாலையோம்‌ . . . 


199 


11 


டர்‌ வன வாசியும்‌ சுள்ளிச்‌ சூழ்‌ மதில்‌ [காள்ளிப்‌ பாக்கையும்‌] . . . 


டன்‌ முறைமையிற்‌ சூடும்‌ குலதனமா[கிய பலர்‌ புக]ழ்‌ முடி [யும்‌] .. 


3. ண்டாற்‌ கொண்[ட கோப்பரகே]சரி வசரான ஸ்ரீராஜே .. . 


111 
1. துறைநாடும்‌ . . . 
2. யும்‌ மதனம ... 
3. .. தித்த முடி 
4, . 
VI 
1. யிற்‌ பிறக்கிய பெருநிதிப்‌ பிறக்கமும்‌ ஆர்த்தவன்‌ . 
2. பண்ணையும்‌ நன்மலையூரெயிறொண்மலை . . 


200 


த. நா, ௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


தொடர்‌ எண்‌ , 223 / 1979 


ஆட்சி ஆண்டு 2 அலை 


வட்டம்‌: நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 10, 11- ஆம்‌ 
தூற்றாண்டு 

ஊர்‌ : திருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு இ 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : — 

க ுல்று சோழச்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 56 

மன்னன்‌ : -- எண்‌ J 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயிலில்‌ உள்ள சண்டிகேஸ்வரர்‌ சந்நிதியின்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : நக்கன்‌ சேந்தன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு கொடையளித்த செய்தியும்‌ 
அதனை மூலதனமாகப்‌ பெற்றுக்‌ கொண்ட இவ்வூர்‌ கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ 
அதனை நடைமுறை படுத்திய செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. சிதைந்த கல்வெட்டு. 
கல்வெட்டின்‌ தொடக்கப்‌ பகுதி கிடைக்கவில்லை. 


கல்வெட்டு : 


1. [ஸஹ]தேய மஉனமஞ்சரிச்‌ சது[ர்வேதி] 


. மங்கலத்து சிவ ஸராஹஜணன்‌ 


ன்றம்பியு வெண்காடு தேவ 


கல. த்‌ ௮) தது. த்‌ -. ௦ இதத்‌ ப. 


உ ள்ளூரு [கி]காவ .. 


யன்‌ திருவையாறுப்‌ ப. .. 


(2 ஷு 
. 


டாம்‌ உடையார்‌ பள தோட்ட. . . 


201 


- [ஒ]லோ[ச்‌*]சன்‌ வெண்காடுதேவன்‌ இவ 


.ரையறும்‌ வெண்காடுதே.. . 


9 


. நடுதரி சேவித்து கை], . . 
நக்கன்‌ சேந்தனிடைய என்‌ . . 


௨ காள இவ்வூர்‌ திருவிராசீஈமுடை [ய] 


12. [8]மாமேவர்க்கு மூன்று . . . 

டட கனி 

14, ,. . ச்சமு.. . 

19. . . . ப்போமாகவும்‌ [இக்கோயில்‌ 

16. . . . னா . ..ம்‌ பெற்றுப்‌ பணிசெய்வார்‌ 
17. களும்‌ வோடித்தவற்‌ இவ்வ 


, னைவோம்‌ வதாவேயன ரக்ஷ 


202 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை 


203 


தொடர்‌ எண்‌ ; 224 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : ல 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11 - ஆம்‌ 
நூற்றாண்டு 
க்‌ தக்க இந்தியக்‌ கல்வெட்டு | 2 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னு 
ணவ இ ஊர்க்‌ கல்வெட்டு i தா 
மன்னன்‌; -- ஈண்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ சண்டிகேசுவரர்‌ சன்னதி ' கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 
கல்வெட்டு : 
I 

1... . பிராட்டியாரு . . . 

2. .... யிருநாழி திருவமிர்து . . £ 

2. 

தீ. ௬ 

5, நீதவானர[த்துக்‌]கு மேக்கும்‌ மாறு . . . 

6. ரர்கள்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ ரா... 

7. சீழுத்துத்‌ தேவ[ர்‌*] “நிலத்துக்கு . £ . 

8. மேற்றளி சேவர்‌ நிலத்து . . . 


. க்கு கிழக்கு திருபெற்றா , . 


3) அத 


11 


. லத்துக்கு வடக்கும்‌ இதேவர்‌ வாக்காலுக்கு கிழக்கும்‌ இத்மேவர்‌ 


திருவமிர்துபுரத்துக்கு தெற்கும்‌ இந்தி... . 


. நடுவுபட்ட நிலத்தில்‌ மேற்கடைய .. . [திரு]விளக்குப்புறம்‌ நிலனுந்‌ 


[௩௨௨] குழி ௨௨ நீக்கி நின்ற நிலங்‌ [ப௨ப2] இவ்வறு மாக்கா 


உ ணிய்யும்‌ கரரா[த்‌]தவற்‌ திருவகிர்து புறமாக [இவ்வூர்‌ இருக்கும்‌ 


204 


த்‌. நா, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 225/1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : - 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வாலாற்று ஆண்டு : கி.பி, 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ திருவிராமேசுவரம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை [ னய 
எழுத்து! தமிழ்‌ ன நதிக்கு ட 
1 ே 
ய்ய னு ஊர்க்‌ கல்வெட்டு ஆ 
மன்னன்‌ : இராஜேந்திரன்‌ 1 எண்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ சண்டேசுவரர்‌ சன்னிதியின்‌ வடபுறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : சிதைந்த மற்றும்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. இவ்வூர்‌ திருவிராமீசுவரமுடையார்‌ 
கோயிலுக்கு இரவும்‌ பகலும்‌ விளக்கெரிப்பதற்கு இவ்வூரில்‌ குடியிருக்கும்‌ வெள்ளாளன்‌ 
அளித்த நிவந்தத்தைப்‌ பெற்றுக்கொண்டு கோயிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌, விளக்கெரிக்க 
சம்மதித்த செய்தி முதலிரு துண்டுக்‌ கல்வெட்டுகளில்‌ கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது 
கல்வெட்டில்‌ நில எல்லைகளும்‌ நான்காவது கல்வெட்டில்‌ விளக்கு, பொற்பட்டம்‌ 
குறித்த கொடைகளும்‌ சொல்லப்படுகின்றன. பிற சாலைப்புறம்‌, வரிவிலக்கு 
குறித்துச்‌ சொல்கின்றன. 
கல்வெட்டு : 
I 
1, தையும்‌ பொ. . 
2. ஞ்சாத்த நிச .. . ல்லையு 
3. [பெரு வேவியார்‌ ... இருபுறமி ... 
4, பருமியுள்ள , . . 
9-6. . . , 


205 


ப்‌ 


10. 


௦ மத்‌ தண்டி தம்ம .. 


ந்ேவியரோங்கெ . . 


, நவர்‌ பக்கல்‌ தெந்நவர்‌ , , . 


பக்கல்‌ 


ஆதில்‌ 4 


12. 
13. 
14, 
15. 
16, 
aT. 


ல்‌ பழஷீவும்‌ . . . 
கேசரி ௨.சராந ம்ீராகேக, [சா]. 
ழ தேவ வளநாட்டு நென்‌ ... 
[மதன மஞ்[சரி சதுவேஃதிமங்கல . 
வேம்‌ . . . குடிதாங்கியும்‌ , 


வையாதநும்‌ பாரதாயந்‌ . . . 


| 1: அரி 


19. 
20. 
21. 


இவன்‌ தம்பி வெண்கா , 
தம்பீ வெண்காடு தேவ... 


ருக்கு [ம்‌*]வெள்ளான்‌ பக்‌[கல்‌] . . 


டக கட்க 


23. 


24, 


யில்‌ இராப்பகல்‌ , . 


ள்ப்‌ பரிசு . . . 


11 


கீழ்‌ முந்திரிகை ௨ திக்க 


டக கொள்‌ முறையை .. 


கதிர்‌ மாலை 


206 


4, 
5, 


.. லிருபத்தொருகால்‌ 


சாந்திமத்தீவரண்‌ கருதி 


6. கொண்டகோ . 


ட த்‌ 


9, ஜனிஐுதுவெ-ஃிமங்கலத்து [மதி] .. 


10. 
11. 
12. 


13. 


புறமாக விற்றுக்‌ குடுத்‌[த] நிலமாவ .. 
கு ஆறாங்‌ கண்ணா. . . 


.குகன்றாம்‌ உவச்ச[ந்‌]மூன்‌ ... 


இவ்வொரு மாவரை .. 


14-15. . 


16. 
Et 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 


எ பண்டாரத்து [இடு]வித்து . 
நிலமொருமாவ(ரை]க்‌ காணி . . . 
சோழவா[ய்க்காலு*]க்கு வடக்கு மு[த]ற்‌ கண்ணாற்று . . - 
வாலையோந்்‌ தான நிலத்தில்‌ . . . 
விளை நிலம்‌ அரைக்காணியுமாக . . . 
ளந்தபடி நிலம்‌ ய . ஈங்கீழரை இ. . - 
மீமரமுடைய 8மா[தே]வற்கு நாங்கள்‌ வி 
, . . [இது பதாலேமர ரகைஷி] 
11] 


௨ லூர[ளியுள்‌ இ]டை து 


. , வன வாசி 


. . . _பாக்கமும்‌ 


207 


4-6, 

7. குலதனமாகிய பலர்‌ புக. . . 

8. [தொல்‌ பெருங்காவற்‌ பல்‌ . . . 

ப அகர்‌ 

10. [அருமொழிதேவ வள] ... 

11. நாட்டு நென்மலி நாட்டு ஸஹ, 

12. [ம]ரமுடைய 8மாசேவற்க்கு நாங்‌ 

13. ளூர்‌ ஸ்ரீ அருமொழிதேவ வாக்கா .. . 
14. க்குக்‌ கிழக்கு முதற்‌ சதுரத்துக்‌ ௧ .. 
15, .. . ப்பாடகம்‌ புதுப்ப . 

16. லங்‌ காணி யரைக்காணி நீக்கி .. . 
படத்‌ 

18, [வழி]யேரிக்‌ கரைக்குக்‌ .. . க்கு மேற்கு 
19, உண்ணிலம்‌ [வர] இந்நிலம்‌ காணி 
20. மாக்காணி அரைக்காணிக்‌ கீழரையும்‌ 
21. துக்கொண்டோமான காசு ௮ இக்காசு 
ட அனை 

IV 


1, .. . நொஹா விளக்குக கஷறாரிதவற்‌ எரிக்கக்‌ கடவோமாநோ மிவ்வநை 
வோமிது।- 


2. இவ்வாண்டிந்‌ மல்லநிடை பொற்பட்டம்‌ காசு நிறைக்‌ கல்லால்‌ பொத்‌ 
இ கழஞ்சு ॥- 


208 


= 


V 


. செ[ய்‌*]து குடுத்தோம்‌ ஊஊாஸலெயோம்‌ 


. கள்‌ மணையிற்ற[ம்‌] மன்றப்பெறுவாராக இப்பரிசு இவ்வூர்‌ 
. ... ந்தகச்‌ சதுவே,தி மங்கலத்து 2ஊாஹலையோம்‌ 


. திஸோம . . . ப்பதுநால்‌.. . 


Vi 


, ப்பத்துந்‌ தணித்து மற்று மிந்நிலஞ்சுட்டி ஏதேனுமொன்றுச்‌ சுட்டி 
னாரை வேல்‌ பெற்ற வகைத்‌ தேவககிகளே .. 


. மாக்காணி  யரைக்காணிக்‌ கரைவுஞ்‌ சாலைப்புறமாகச்‌ செய்து 


குடுத்தேந்‌ திருவிரா£ரறமமுடைய 8மாசேவற்க்கு ஸ . . . 


. ஈசவூர்‌ சஊஊரஸலெயே[ா]ம்‌ பெருங்கு றியுள்‌ இரு[த்து சு]ட்ட . . . ரூராலண 


ச;2வித்த சோமாசி[யார்‌] பணிப்பணியால்‌ 


. லெரியக்‌ கடவ வகிவிளக்கு 
VI 
, மாக கை வனமிவா நிலமரைவ௩பஹு அஹராயம்‌ திரு[வ*]லகு 
புறமாக வசியமட்ட 
..... இறை[இலியா]க குடுத்தோம்‌ இ நிலத்துக்கு கீழ்‌ . . . நிலா 
நால்வேலி ௪0 மேற்க்கும்‌ தென்பார்கெல்லை நெடுங்குளத்து 
நீர்‌[நிலை]க்கு வடக்கு மேலெ . . . 
யார்‌ . . . க்கு இவிசைத்த பெருநான்‌ கெல்லையிலுமகப்பட்ட நிலம்‌ 


, உமாவாஹித தேவற்கு சஹராரித்தவல்‌ இறையிலி . . . 


209 


கு. நர, ௮, 


மாவட்டம்‌ : 


தொல்லியல்‌ துறை 


திருவாருர்‌ 


தொடர்‌ ஏண்‌ : 226 [1979 


ஆட்சி ஆண்டு : கண்‌ 


வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி. 10, 11 ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ ; கிருவிராமேசுவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை [ 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அவண்‌ 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ॥ ஜ்‌ 

மன்னன்‌ ; பராந்தகன்‌ 1 எண்‌ J 
மற்றும்‌ இராசேந்திரன்‌ [ 

இடம்‌ : ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ சண்டிகேசுவரர்‌ சன்னதியின்‌ மேற்குப்புற வெளிச்‌ 
சுவர்‌, மேற்குப்புற பட்டிகை, ஜகதி ஆகிய இடங்களில்‌ உள்ள சிதைந்த மற்றும்‌ 
துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 

குறிப்புரை :  உமாசகிதர்‌ திருவுருவத்திற்கான வழிபாடு மற்றும்‌ நிலக்கொடை பற்றிய செய்திகள்‌ 
இத்துண்டுக்‌ கல்வெட்டுகளால்‌ அறியப்படுகின்றன. 

கல்வெட்டு : 


1. .. கொண்ட கோப்‌ 


ப ன்‌ 
3. .. . யாண்டு 
4. . ஆவது அருமொ 


9. ௨. நாட்டு 
De ரு 


210 


7. சதுவே-திமங்கலத்து .. 
8. விராமீமரத்து . 
11 
1. கிளையொடும்‌ பிடித்துப்‌ பல தனத்தொடு நிறைகுல தனக்‌ குவைராயும்‌] 


2. வண்டுறை சோலைத்‌ தண்டபுத்தியும்‌ இ[ர*]ண சூரனை முரணுறத்‌ 
தாக்கித்‌ திக்கனைக்‌ கீர்த்தித்‌ தக்‌ .. 
9. சம[ர்‌*] விளாகத்தஞ்சுவித்தருளி ஒண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ 


4, யோதுங்க வன்மராகிய கடாரத்தரசனை வாகயும்‌ பொருகடல்‌ கும்பகரி 


111 
1. மஞ்சரிச்‌ சதுவே-திமங்கலத்து ஸ்ரீ 
2. ணகன்‌ . . னனிவன்றம்பி நாகன்‌ 
3. . ..க்கலு . . . த்து ஹாடேவர்‌ 


4. சூர்‌ ஆ$கவதி . . . 


IV 
1. . . ச்சேரி மருதூர்‌ , நன்ந 
2. s 
3. மர வாக்காலுக்குக்‌ கிழ . . . 
V 
1. . . . கோயில்‌ உமாவாஹித தேவ[ர்‌*]க்கு சர;ா[ர]2த்தவல்‌ 
2. . . . கிழக்கு . . . நெடுங்குளபாழ்‌ . 


8. . . . நிலம்‌ 


211 


ஸ்‌ 


(ன்‌ 


VI 


நாட்‌ . . . கடிகை மகர கோலும்‌ . .. 


. றயிரமுது , . யுங்‌ . . க்கும்‌ இறை(யி*]லியாக . . . 


, ௨... மக்கு வடபாற்க்கெல்லை 


vil 


. [வி/ச்சாதிரத்‌ தோரணமும்‌ முத்தொளிர்‌ புனைமணிப்‌ புதவமுங்‌ கனமணிக்‌ 


கஜ்வமும்‌. . . 


டிங்கமும்‌ கலங்கா வல்வினை யிலங்காசோகமுங்‌ காப்புறு நிறைபு[னல்‌] 


. கலாமுதிர்க்‌ கடுந்திறல்‌ இலாமுரித்தேசமும்‌ கலைத்தக்கோர்‌ புகழ்‌ 


. நேவர்கு யாண்டு ஃபதாவது அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி 


ழ்‌ ளப ஹ , 
நாட்டு ப்‌ ற்‌ ர்த்து 


Vill 


க்கு நாலாஞ்சதிரத்து இத்‌ . , . நிலம்‌ ௬ இவ்வரைக்காற்‌ செயும்‌ 
௨ ண்டு இப்பொன்‌ திரு . . . எப்பேர்பட்ட இறையெல்லா இறுக்‌ . , . 


. இக்கா[சு]ங்‌ கொண்டு இத்‌[திருவிரா]மீமரமுடையார்‌ கோயிலிலேய்‌ 


திருநொந்தாவிளக்கு 
எரிப்பதாகவு[ம்‌] [இதுப].சஹேபபா உக்க. 


IX 


. வுஷிஸீ திருமன்நி 
. வளர விரு நில மடந்‌ 


.  யசீர்‌ 


212 


6. ந்தேவி[யராகி]யின்புற .. . 

7, தியலு[யுழிள்‌ இடைதுறை நாடும்‌] 

[8 முதல்‌ 10 வரிகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன] 
18. . . . கோட்டமும்‌ 

19. [மு]யங்கியில்‌ முதுகிட்டொளித்த] 

20. ங்‌ களைப்பறும்‌ புகழ்ழொடு. . . 

21. ரட்டபாடி ஏழரை இலக்‌[க*]மும்‌ நவ 


22. [நெதி]குலப்பெருமலை!களும்‌ 
X 
1-3. , 


4. [ண்டகோப்‌]பரசரி]பசரான ஸ்ரீமா 
௦, ஜேஈச்‌ சோழ தேவற்கு யாண்டு ௮ ஆ 
6. [வது] அருமொழிதேவ வளநாட்டு 

ப தக 


XI 
்‌ ஆடக்‌ 


2. ல்‌ நிறைபப்‌]. . . 
9. வோர்‌[ய்ய] ச . . . கூத... 
4. [இதம்‌]கல்லிலே வெட்டு . . . 


5. [இ]து வந்மாஹேமாா ஈக்ஷ|- 


213 


த. நா. ௮, தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌: 227/1979 


மாவட்டம்‌ : 


வட்‌! ம்‌ EJ 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை 


திருவாரூர்‌ ஆட்சி அண்டு : 
நீடாமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : 


(1 $ 
திருவிராமேசுவரம்‌ டு ட்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 


தமிழ்‌ ஆண்டு அக்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 


மராட்டியர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எஸ்‌ 


கி.பி, 18-ஆம்‌ 


தற்பாண்டு 


ஸ்ரீ இராமனாதசாமி கோயில்‌ கோபுரத்தின்‌ முன்னால்‌ நடப்பட்டுள்ள சூலக்‌ கல்‌. 


: அரிச்சந்திர மகாராசா சாயேபு திருவிராமீசுவரமுடையார்‌ கோயிலுக்கு நிலம்‌ 


தானமாக அளித்தது பற்றிக்‌ கூறப்‌ ட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. 
2. 


வன்னிய 


(ய)வற்ம 


, வன்‌ நிய 


. கால[ஈ]தூகன்‌ மகா 


ரா[ச*]ராச சாயேப்ப 


, வர்கள்‌ அரிச்ச 


ந்திர ராசா சாயே 
ப்பவர்கள்‌ 


யிராமனாத சுவாமி 


214 


10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
அ, 
22. 
28. 
24, 
25. 
26. 
27. 


திருமங்கை [பைக] 
யம்மனுக்கு தச்சுன 

ச்‌ சீமையில்‌ [திண்ண 
ரர்க்குண்ணம்‌ மா 
கானத்தில்‌ 

திருவிரா 

மீசுரர்‌ 

கோயில்‌ கோ பிரமாண 
ம்‌ ஆழ்வான்‌ கட்டளை பூமி 
தானம்‌ பண்ணினது 
தர்மம்‌ விலக்கடி ௨ ஆக 
௰ அடி கோலாலே 
வேலி நிலம்‌ யிந்த வே 
லி நிலமும்‌ சந்திர சூ 
ரியர்‌ உள்ள மட்டும்‌ 
பலன்‌ சுவாமி அனு 
பவித்து கொள்ளுகி 


மது 


215 


த. நா. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 174 | 1980 


மாவட்டம்‌ : திருவம டர்‌ ஆட்சி ஆண்டு : -- 
வட்டம்‌ : நீடாமங்கலம்‌ வரலாற்று அண்டு : கி.பி, 12 - ஆம்‌ 

்‌ த நூற்றாண்டு 
ஊரா ; நடாமாகலம - ட க 

ன்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி: தமிழ்‌ ஆண்டு அ பிக்கை ன 


எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ர 


ரசு 5 னு ஊர்க்‌ கல்‌ ட்டு 
மன்னன்‌ ; — வளை 


இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தென்புறம்‌, 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு, கோயிற்றம்பப்பேறு என்ற வரியின்‌ பெயர்‌ காணப்படுகிறது, 
இந்த ஆவணம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்‌_ப்பட்டிருர்த செய்தி தெரிய வருகிறது. 


கல்வெட்டு : 
! மம: 
2. ட்ட கொல்லை நிலம்‌ மிகு . . . 
3. கோயிற்றம்ப பேறு .. .. 
4, ப்படி செம்பிலும்‌ கல்லி , . . 


5, லவாச்சேரி உடையாந்‌ .. . 


த. நா, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 272 / 1979 


மாவட்டம்‌ ; திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1782 கலி 4901 
கட்டக்‌? இடாமல்கைக்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1960 
ஊர்‌ : புனவாசல்‌ 
இத்தியக்‌ கல்வெட்டு அ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: ந்‌ 
த்த 5 ஊர்க்‌ கல்வெட்டு i ்‌ 
மன்னன்‌ : 4 என்‌ J 


இடம்‌ : மங்களாம்பாள்‌ உடன்‌ அமர்‌ மாதவபுரீஸ்வரர்‌ கோயில்‌. 


குறிப்புரை : மருதாநல்லூரைச்‌ சேர்ந்த கலிங்க யோகி என்பவர்‌ செய்த திருப்பணியைக்‌ 
குறிக்கிறது. கல்வெட்டின்‌ சில பகுதிகள்‌ சிதைந்துள்ளன . 
கல்வெட்டு : 


1. சாலிய வாகன சகாத்தம்‌ ஷு சூஎ௱௮௰2.. கலியுக ஹி சக௱சுலிக யிது 
மேல்‌ செ 


2. ல்லா நின்றது [ஸ்ரீ]பிரப்பாதித ஷூ சித்தார்‌(பு) தீ(ரி) வருசகின்‌ [உபயம்‌] 
[மருதா] தல்லூரிருக்கும்‌ . . 


3. சேர கு கலிங்க யோகி செய்து வயித்த திருப்பணி உபையம்‌ ரவுத்திரி 
ஹ்‌ வைய்ய[ா*]சி மீ” ௩௰ 


4. , . . விதம் செய்‌ . . . 


217 


த, நர. ௮, சிதால்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


தொடர்‌ எண்‌ : 273/197) 


ஆட்சி ஆண்டு : ஸு 


வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 12,18 - ஆம்‌ 
ஊர்‌ : வடபாதி அத்தாணி 
இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸ்ர 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ணு 
அரசு : பாண்டியர்‌ 
தின்னக்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ்‌ 
எண்‌ 
J 
இடம்‌ : சாலையோரமுள்ள காளியம்மன்‌ கோயில்‌ அருகில்‌ கிடக்கும்‌ கல்‌. 


குறிப்புரை : ஒரு கோயிலின்‌ கட்டடப்‌ பகுதியாகிய குமுதத்தில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ துண்டுக்‌ 
கல்வெட்டு இது. புனவாயில்‌ என்ற ஊர்‌ குறிக்கப்படுவதால்‌ அவ்வூரைச்‌ சேர்ந்த 


கல்வெட்டாகவும்‌ இருக்கலாம்‌. 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1, ஷஷிஸ்ரீ கோமாற பான்‌] , . , 


2. நாட்டு புனவாயிலுபைட] . . . 


கற்குடி வாய்க்கால்‌ என்ற வாய்க்காலின்‌ பெயரும்‌ 


3. உடைய நாயனார்‌ திருநா 9. . 


4. கற்குடி வாய்க்காலுக்குத்‌ தெ... 


218 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 222 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ! ண்‌ 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 - ஆம்‌ 
- தெல்‌ நூற்றாண்டு 
ம்‌ அணு இந்தியக்‌ கல்வெட்டு | 418/1925 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : _- 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு | ்‌ 
மன்னன்‌ ; -- எண்‌ J 
இடம்‌ : இடிபாடுற்ற சிவன்‌ கோயில்‌ ஜகதிப்படையில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அரும்பாக்கிழையான்‌ சுந்தரன்‌ என்பவன்‌ இக்கோயில்‌ இறைவனுக்குத்‌ திருவமுது 
படைப்பதற்கு நிவந்தமளித்துள்ளான்‌, இக்கோயிலைச்‌ சேர்ந்த இருவர்‌ தினமும்‌ 
இருகாழி அரிசி கொண்டு திருவமுது படைப்பதாக உறுதியளித்துள்ளனர்‌. இருநாழி 
அரிசியை பலகையில்‌ அளந்ததாகக்‌ குறிப்பிடுகிறது இக்கல்வெட்டு, கல்வெட்டு 
உள்ள கோயில்‌ சிதைந்து அதிட்டானப்‌ பகுதி மட்டுமே உடையதாக உள்ளது. 


கல்வெட்டு : 


1, [ஷுஹிஸ்ரீ மெய்கீர்‌]த்திக்கு மேல்‌ கோனேரின்மை கொண்டான்‌ திரிபுவனச்ச 


2. பூசத்து நாள்‌ ராசேந்திரசோழ வளநாட்டு புறங்கரம்பை நாட்‌ 


3. யிலாசமுடையான்‌ ஐஞ்ஞாற்றுவர்‌ பட்டனும்‌ இவன்‌ 


4. ம்‌... அரும்பாக்கிழையான்‌ சுந்தரன்‌ திருவிடையாற்கு 


5, ஒன்றுக்கு இருநாழி அரிசி பலகையிலே அளந்து அமுது , . . 


6. யக்‌ கடவோம்‌ ஆகவும்‌ இப்படி சம்மதித்து கல்லிலே 


219 


த நர, ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 223 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 30 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 - ஆம்‌ 
ற்றாண்‌ 
ஊர்‌ : தென்பாதி ்‌ ட ்‌ \ க்ப்‌ ட 
இந்தியக்‌ கல்வெட்டு 
்‌ ட 417/1925 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து ; தமி. முன்‌ பதிப்பு : க. 
அரசு : சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 9 
: ்‌ ்‌ எண்‌ r 
மனன்‌ : இராஜேந்திர சோழன்‌ ] 
இடம்‌ : இடிபாடுற்ற சிவன்‌ கோயில்‌ ஜகதிப்படையில்‌ உள்ளது. 
குறிப்புரை : ராஜேந்திரசோழ வளநாட்டு நகரமாகிய செயங்கொண்ட சோழபுரத்து நகரத்தார்களும்‌ 
ராஜேந்திரசோழ பேரிளமை நாட்டாரும்‌ இசைந்து கூடி பேசி முடிவெடுத்த 
செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. அம்முடிவாவது திருத்துறை நாயனார்‌ கோயிலுக்கு 
காலை பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ வேண்டிய செலவினங்களுக்கு இறையிலியாக 
நிலம்‌ வழங்கியமையாகும்‌. நகரத்தார்‌ பணிக்க இவ்வாவணத்தை எழுதியவன்‌ நகரக்‌ 
கணக்கு என்ற செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. . . . ராஜேன்திர சோழவளநாட்டு நக[ரம்‌ செயங்‌ கொண்ட சோழ 


புர[மும்‌] ராஜேந்திரசோழ [பேரிள] 


[மை நாட்டாரும்‌] இசைந்து விவஹை பண்ணி[ன] பரிசாவது யின்னாய 


னார்‌ திருநாமத்துக்காணிஆய்‌ வரிவுற்று வருகிற நி 


காலை பூசைக்கும்‌ திருப்ப[ணிக்கு உ]டலாக ஊர்‌[க்‌*]கீழ்‌ யிறையிலி 
ஆக செ[ய்‌*]து குடுத்த நிலம்‌ சோ 


. மாவினால்‌ மடக்கு ௫௰ ௫௨௫ . , . காணி கீழ்‌ அரையும்‌ யின்னாள்‌ 
முதல்‌ ஊரிலே ஏற்றிக்‌ 


220 


௨ம்‌ இவ்வணைவோம்‌:- நகரம்‌ பணிக்க [இ*]ன்‌ நகர கணக்கு மிப்‌ 


10. 


11 


குடுத்தோம்‌ சந்திராதித்தவரையும்‌ இரு . . . மருது ஊர்க்கீழ்‌ இறையிலி 
ஆக செ[ய்‌*]து குடு 


௨ தீதோம்‌ நம்மூருடையார்‌ திரு[த்‌*]துறை நாயந[ர்‌ கோயில்‌ ஆதிசண்டே] 
(ர தேவற்கு செயங்கொண்ட சோழபுரமான [ராஜேந்திரசோழ] பு 


௨ ரத்து நகரத்தோமும்‌ 6[ச]யங்‌ கொண்ட சோழ பேரிள]மை நாட்டோமு 


யான்‌ திருவரங்கப்‌ 


பெருமான்‌ கண்ணமங்கை [நி]ன்றான்‌ ராசேந்‌[திர[]சொழப்‌ பிரியன்‌ 
எழுத்து 


இது [பன்‌ மேயேபர ரக்ஷை] 


221 


த, நர, அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 224 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு ௦ சகம்‌ 1610 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1688 
ஊர்‌ : மகாதேவபட்டினம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 

அரசு : மராட்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ்‌ 
மன்னன்‌ ; - ண்‌ | 

இடம்‌ : தர்மராஜா கோயிலில்‌ உள்ள தனிக்‌ கல்‌. 


குறிப்புரை : மகாராசா மானியம்‌ அளித்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது இக்கல்வெட்டு, 
அன்னா சாயபு, மனோசினாயக்கர்‌ ஆகியோரும்‌ குறிப்பிடப்படுகின்‌ றனர்‌. சந்தையில்‌ 
(பேட்டை) விதிக்கப்பட்ட தீர்வை வருமானம்‌ கோயிலுக்கு வழங்கப்பட்டதாகத்‌ 


தெரிகிறது. 
கல்வெட்டு : 


சுவத்திரீ சாலிவா 


கன ஸமாஸம்‌ கலியுக 


ம்‌ ௬கார௰ மாண்டி 

. [ல்‌] செல்லா நின்ற கீலக 
- ஷ்‌ ஆடி மாதத்தில்‌ ஸ்ரீ 
மகாராச மானியமா 

க ஸ்ரீ அன்னா சாயுபு 


அவர்கள்‌ பேட்டையி 


வ 0 34] Rw IN 4 


. லிருக்கும்‌ மானோசினா 


[1 
ம்‌ 


௨யக்கர்‌ , . . கடவது 


222 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 225 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _ 

ச்ட்‌ ட மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 - ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ : மகாதேவபட்டினம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 5 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 

எழுத்து: தமிழ்‌ அம்ப லட்‌ 

கட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ச 

மன்னன்‌ :; எண்‌ J 

இடம்‌ : தர்மராஜா கோயிலில்‌ தனி கற்களில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


குறிப்புரை : நிலக்கொடை பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன. 


கல்வெட்டு : 


4, தவா ர... 
யா அவ 
6. ர்கள்‌ .. 


7. சீஷ்கை . . 


9. வீர... 
10, வருக்கு 
11. குடுத்‌[த] 
12. ற்ம்மத்து 
௫ இரத 
14, சிவபூசை 


த 


223 


மிக்கு தெ 
ற்க்கு வட 


6 க்கு அ 


ட தக்‌ இதன்‌ 
 குயாமொரு 
. த்தரு தீங்கு பண்‌ 


. ணிணால்‌ கெங்‌ 


9. [இ] 

10. ந்தர்மத்‌ 
11. துக்கு 

12. துறோ 

த 

14. ரூ... 

15. ங்கை .. 

[11 
5, க்கை சரை 


224 


ல்‌ 


. மோவதை 


[அ 


லப 


த, நா. ௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


சிதரடர்‌ எண்‌ : 226 / 1980 


ஆட்சி ஆண்டு : 


வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 17, 18 - ஆம்‌ 

ஊர்‌ ! மகாதேவபட்டினம்‌ ்‌ அற்தாஸ்டு 
இத்தியக்‌ கல்வெட்டு | _ 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 

பண்ணு ஞு ஊர்க்‌ கல்வெட்டு £ ல 

மன்னன்‌ : ஃ எண்‌ J 

இடம்‌ : ஸ்ரீ தர்மராஜா கோவிலிலுள்ள தனிக்‌ கல்‌. 


குறிப்புரை : இக்கல்வெட்டின்‌ கீழ்‌ சக்கரமும்‌ அதன்‌ இருபுறம்‌ இரு கொடிகளும்‌ பீடங்களுடன்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. தர்மராசா கோவிலுக்கு வெகுதானிய வருடம்‌ புரட்டாசி 
மாதம்‌ 2-ம்‌ தேதியில்‌ செய்த மானியத்தைக்‌ குறிக்கிறது. மானியமாக அளிக்கப்‌ 
பட்ட நிலத்தின்‌ எல்லைக்‌ கல்லாக இது இருத்தல்‌ வேண்டும்‌. 


கல்வெட்டு : 
1. ஸ்ரீராமஜெயம்‌ 
2. தற்மராசா 
3. கோவில்‌ மாநி 
4, யம்‌ வெகு தானி 


2. ய ஷூ பிரட்டாசிமீ௨ ௨ 


த. நா. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 236/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : - 
வட்டம்‌ : மளனார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 1864 
ஊர்‌ : கோபிரளயம்‌ 

a இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி: தபிழ்‌ ஆண்டு அறிக்கை | அகி 
எழுத்து! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
அரசு ! த்‌ க | 

ஊர்க்‌ கல்வெட்டு டர 

மன்னன்‌ : — எண்‌ ] 
இடம்‌ : சாலையோரம்‌ உள்ள சுமைதாங்கிக்‌ கல்‌. 


குறிப்புரை: ரத்தாகி வருடம்‌ ஆவணி மாதம்‌ 13 - ஆம்‌ தேதியில்‌ மன்னார்குடி சாத்தார்‌ 
தெருவில்‌ குடியிருக்கும்‌ கோபால பத்தர்‌ என்பவரது மகன்‌ சீனிவாச பத்தர்‌ 
என்பவரால்‌ கட்டப்பட்ட உபயம்‌ இது என்று கூறுகிறது. 
கல்வெட்டு : 
1. ரத்தாக்ஷி ஹில்‌ ஆவணி மீ” 
2. ௦௩ ௨. மன்னார்குடி சாத்‌ 
3. தார்‌ தெருவிலிருக்கும்‌ கோ 
4. பால பத்தர்‌ மகன்‌ சீனிவா 
9. ச பத்தர்‌ கட்டப்‌ பட்ட 


6. உபயம்‌ 


226 


த, நர, அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 
மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொல்லியல்‌ துறை 


: திருவாரூர்‌ 


மன்னார்குடி 
கோ பிரளயம்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 237/1980 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு ; 


இந்தியக்‌ கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ) 


முன்‌ பதிப்பு : 
ஊர்க்‌ கல்வெட்டு 1. 
எண்‌ J 


இவ்வூரின்‌ சாலை ஓரம்‌ உள்ள சுமைதாங்கிக்‌ கல்‌. 


தாரண 


[கி.பி. 1885] 


2 


தாருண வருஷம்‌ ஆனி மாதம்‌ 1 - ஆம்‌ தேதி கோட்டூர்‌ குப்பா பத்தர்‌ என்பவர்‌ இந்த 
கட்டடத்தைக்‌ கட்டினார்‌ என்ற தகவலைத்‌ தெரிவிக்கிறது இக்கல்வெட்டு. 


கல்வெட்டு : 


1. தாருண ஹி ஆனிக 
2. ௨ கோட்டூர்‌ 


3. குப்பா பத்தர்‌ 


4. இந்தக்‌ கட்டடம்‌ 


. கட்ட பட்டது. 


227 


த. நர. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: 240/1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : த்‌ 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1848 
ஊர்‌ அப்பரசம்பேட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிம்‌ முன்‌ பதிப்பு : அறு 
அரசு : பாண்டியர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
மன்னன்‌ : விக்கிரம பாஸ்‌டியன்‌ எண்‌ ] 
இடம்‌ : ஆபத்துக்‌ காத்தார்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடக்கு மேற்குப்புற ஜகதி, 


குறிப்புரை : சடையவர்மன்‌ விக்கிரமபாண்டியனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ [கி.பி. 1344 - 1352] 


இவ்வூர்‌ கோயிலுக்கு நாடாழ்வாரும்‌ தொண்டைமானாரும்‌ அதிகாரிகளும்‌ 
ஊர்‌ கணக்கரும்‌ அகம்படி முதலிகளும்‌ தேவதானமாக நிலக்கொடை அளித்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ சில வரிகள்‌ சிதைந்துள்ளன. 


கல்வெட்டு : 


8 


2, 


3. 


க 


[ஹி ஸ்ரீ கோச்‌]சடைய பன்மரா ந தி[ரி]புவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம 
பா[ண்டி]ய தேவற்கு யாண்டு ௪வது வைகாசி ம[ஈத[ம்‌ முதல்‌ 


உடையார்‌ .. 

தக நாடாழ்வாரும்‌ [த]ரண்டைமானாரும்‌ அதிகாரிகள்‌ முதல்‌ [ஊர்க] 
ணக்கரும்‌ அகம்படி முதலிகளும்‌ இவ்வனைவோரும்‌ ... [பள்ளத்தில்‌] 
தேவதா] 


நமாந விளை (ங்களும்‌ நத்தமும்‌ மரமும்‌ திருமடை விள[ா*]கமு[ம்‌] 
திருவிருப்பும்‌ நீர்நிலையான குளங்களும்‌ மற்றெப்பேர்‌ . . . குடுத்தோம்‌ 


இவ்வனைவோம்‌ இப்படி] கடமை குடிமை கையெ... . டுத்தேறு 
கொண்ட [*]ர்‌ கண்ட[ர்‌*] எழு[த்‌]தில்‌ யாதொருத்தரும்‌ . . . கடவன்‌ உ 


228 


த. நா, ௮. சிதால்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 241 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு i கி.பி. 1851 
ஊர்‌ : அப்பரசம்பேட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 1 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : கதை 
படஸ்ண்‌ பாண்டி௰ர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] ச 
மன்னன்‌ : சுந்தர பாண்டியன்‌ எண்‌ J 

இடம்‌: ஆபத்துக்‌ காத்தார்‌ கோயில்‌ கருவறையின்‌ தெற்குப்புற ஜகதி. 


குறிப்புரை: எழுத்துப்‌ பிழையுடன்‌ கூடிய துண்டுக்‌ கல்வெட்டு. சுந்தரபாண்டியனின்‌ 


[கி.பி. 1340-1364] 11-ஆம்‌ ஆட்சியாண்டினைச்‌ சேர்ந்தது. கண்ணங்குடி பள்ளம்‌ 
என்ற நிலம்‌ கோயிலுக்கு கொடையளித்த செய்தியைக்‌ கூறுவதாகத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு : 
1. கோச்சட பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்தி[கள்‌] சுன்தரபாண்டி 


2. ய தேவற்கு யாண்டு க நப்பந[ல்லா]னான [புகல்‌] [கொற்றமுடை 
யாளே 


3. எமுடையாள்‌ திருகண்ணங்குடி நாயனார்‌ [ஆ]தணேசுரதேவேமி 


4. க களுக்கு! கண்ணங்குடி பள்ளத்து இவர்கள்‌ பக்க[ல்‌] ... போ[£]வாநு 


5. க்குடுத்தாள்‌ ... 


1, “ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கு” என்று படிக்கவும்‌, 


229 


த நா, ௮. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 242 / 1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : க்‌ 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1951 
ஊர்‌ : அப்பரசம்பேட்டை ன்‌ ட ்‌ 

இந்தியக்‌ கல்வெட டூ ] 

ல தட உ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: _ 
அரசு : பாண்டியர்‌ ட 

ஊர்க்‌ கல்வெட்டு ॥ 2 
. ்‌ ்‌ ம எண்‌ 
மன்னன்‌ ; சுந்தரபாண்டியன்‌ J 
௬ ௬ சு ர ௬. ௬ ரா 
இடம்‌ : ஆபத்துக்‌ காத்தார்‌ கோயில்‌ கருவறை தென்பற ஐசதி, 


குறிப்புரை : எழுத்துப்‌ பிழையுடன்‌ கூடிய முற்றுப்பெறாத கல்வெட்டு கொற்றமங்கல 
நாடாழ்வான்‌ குறிக்கப்படுகின்றான்‌. 
கல்வெட்டு : 
1. கே[£]ச்சடைபர்‌ அன்‌ திநபுன! சக்கரவத்தி சுபா 
2. ண்டிய? தேவ[ர்‌*]க்கு யாண்‌(ட்‌)டு ௦௪ ஆவது மகர நா[ய*]ற்‌ 
2. று... [பவ ப[க்ஷ] ஷ ஷயம்‌” சனிக்கிழ[ம்‌]மை பெற்ற இரேவதி 
4. நாள்‌ சுத்தமல்லி வளநாட்டு பாம்புணி [கூ*] ற்றத்து நாயனார்‌ , , . 


9. ஈடக வீர கொற்ற மங்கல நாடாழ்வானே இ. 


1. திரிபுவன - என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 
2. சுந்தரபாண்டிய - என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 
3. ஷஷ்டியும்‌ - என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


230 


த. நர. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ : 261 /1980 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : -_ 
வட்டம்‌ ; மன்னார்குடி வரலாற்று ஆண்டு 1 கி.பி. 19-ஆம்‌ 
ஊர்‌ ; சித்தமல்லி நூற்றாண்டு 
இத்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை று 
எழுத்து ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு: _- 
ப்‌ ன ஊர்க்‌ கல்வெட்டு i 1 
மன்னன்‌ : ௨ எண்‌ ] 
டம்‌ : லசேகரசாமி கோயில்‌ மகாமண்டபச்‌ சுவர்கள்‌ மற்றும்‌ ட்டானப்‌ பகுதிகள்‌. 
கு ற்றும்‌ ௮ கு 


குறிப்புரை : சோழர்‌ மற்றும்‌ பாண்டிய மன்னர்களின்‌ துண்டு கல்வெட்டுகள்‌. இவ்வூர்க்‌ 
கல்வெட்டுகள்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ஆண்டறிக்கை 1946 ல்‌ வெளிவந்துள்ளன. 


கல்வெட்டு : 


1. திரிபுவனச்சக்கரவத்‌ 

2, பதினாலாவது இரா... 
3. ட்டு மும்முடி சோழ 

. உடையான்‌ கண்டுக்‌ ... 
முடையார்‌ தேவதான ... 


4 

5 

6. ங்கனான வையம்‌ ப... 
7. விடுகையில்‌ பதினாலா ... 
8 


. திருப்பணிக்கும்‌ இப்படி ... 


231 


11 


. வைக்கடு 
. இப்படிக்‌ 
 ப்படிக்‌ 
. வை இர 
வைத்‌ 


டான்‌ 


I 
. ரத்து நகரத்தோம்‌ இ... 
 த்தொண்டி கண்ணத்‌ 

. டினத்து உடையார்‌ தி... 

, ளரக குளங்களூர்ப்பிடா .. 

. வியாக விற்றுக்குடு.. . 

. னைத்துக்குக்‌ கீழ்பா ... 

. [ம]றைக்காடுடையா . . 

. [மலையான்‌ பிள்ளை . . . 

. தேந்‌ தென்பாற்ெ. . . 

IV 
. வர்காணீயாயிந நாயனார்‌ திருவீதி . , . 


. க்குத்‌ தேவதானமான நிலத்துக்கு . . . 


. கெல்லை கண்ணங்குடிக்‌ கீழை . .. 


232 


ளோ ஸூ க்கு வூ 


[1 தத்‌ ௦ ௦ 3 ஐ ஐ.ஸ்‌ ஷே கு. ப 


. கோச்சட பன்மர்‌ திரிபுவ . . . 
ள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவர்‌ ... 
. றாவது துலா ஞாயிற்று உவ 
- [ச[துஉ4றியுஞ்‌ சனிக்கிழமையும்‌ 0[ப] , .. 


௨ம்பர்‌ வளநாட்டு மேலை வகை . ,. 


VI 


. பராந்தூஉர்‌ நாராயண . .. அரணி... 


VII 


. தேவற்க்கு யாண்‌ 
ள்‌ மும்முடி [ச]ாழ புரத்து ... 


, கண்டு நம்முள்ளா ஆளவ ... 


பணமும்‌ கடைக ... 


௨ய எறச்‌ சொன்னாருண்‌ .. 


௨ ல்லதுவாக கடவதாகவும்‌ 


க்‌ கடபதல்லவாகவும்‌ . .. 


. த சிகாமணிசுரமுடையா . . , 


 ய்வதே இப்படிக்கு . . . 
VIII 


. குரவைசேரி னாராயணந்்‌ புக;ந்‌ . . . 


ஆணை ... 
IX 
நாட்டு. . . 


டியான 


ல 


டே மே 


= 
ம 


= 
மல 


மூ.ஐூ ஐ ஐ. ஐ மே. 132 54 


. வகத்தீற . . . 
. ற்கயில்‌ . 

. த்திருஞான . 
. கெல்லை . . 


. வத்திகள்‌ ஸ்ரீ . 
. கெட்டாந்தி நா... 
. கையுடையா . . . 
ன்றுக்கு பன்ன , . . 

. வும்‌ இப்படியே . . . 

. நம்மில்‌[லெ]ருவ . . . 
. மும்‌ நம்‌ ... பெ... 
கவும்‌ உடையாந்‌ ... 
டியே சொன்னப , 


- ந்து இப்ப[டி*] இவை . 


. திருப்பணி . . . 
. மாதம்‌ தே... 
டயர்‌ கணக்கு கு... 


. தாம்‌ ஆண்டு ௨... 
மும்‌ அக்கொள்‌ . . 
திக்கும்‌ பிழைத்து . . . 
நம்‌ .. ளாரும்‌ நா... 
. ஈயம்‌ கெள்வத . . . 

டி நாட்டின்‌ 


. மூவேந்த வேளா[ன்‌] . . . 


XI 


234 


த, நா, அ. சிதரல்லியல்‌ துறை தெரடர்‌ எண்‌ : 331/1979 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : _— 

மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 11 முதல்‌ 18-ஆம்‌ 

கோட்டூர்‌ நூற்றாண்டு வரை 
இந்தியக்‌ கல்வெட்டு \ ௨ 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 

௬ இ ஊர்க்‌ கல்வெட்டு \ 
எண்‌ J 


திருக்கொழுந்தீசுவரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


இவ்வூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 1912-ஆம்‌ ஆண்டு படியெடுக்கப்பட்டு 22 கல்வெட்டுகளின்‌ 
குறிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. ஆனால்‌ 1979-ல்‌ இத்துறையினரால்‌ படியெடுக்கப்‌ 
பட்டபோது அனைத்துமே சிதைக்கப்பட்டு ஏறத்தாழ 100 துண்டுக்‌ கல்வெட்டுகளாக 
இருந்தன. ஒரு துண்டுக்‌ கல்வெட்டில்‌ (V1) இறைவனின்‌ பெயர்‌ குணவதீஸ்வர 
முடையார்‌ என்று குறிக்கப்படுகிறது. சில துண்டுக்‌ கல்வெட்டுகளில்‌ சாத்தன்‌ கணபதி, 
அரிகண்டன்‌, நாரணன்‌, வடுகநாதன்‌ போன்ற பெயர்களும்‌, இவர்கள்‌ கொடுத்த 
தளிகைப்‌ பாத்திரங்கள்‌ 20 பலம்‌ எடையுடையன என்பதும்‌ தெரியவருகின்றது. 
மற்றொரு துண்டுக்‌ கல்வெட்டில்‌ (1%) முதலாம்‌ இராஜராஜசோழனின்‌ மெய்க்கீர்த்திப்‌ 
பகுதியும்‌, கணபதியாரின்‌ அமுது படிக்காக அவர்‌ பேரால்‌ நிலம்‌ வாங்கி அளிக்கப்‌ 
பட்டமையும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. பிற துண்டுக்‌ கல்வெட்டுகளில்‌ முறையே 
ஆறிடுபடுகை, மயக்கல்‌ நிலம்‌ போன்ற சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன 
கைத்தீட்டு, செலவோலை போன்ற ஆவணங்களைக்‌ குறிக்கும்‌ சொற்களும்‌ காணப்‌ 
படுகின்றன, ஒரு துண்டுக்‌ கல்வெட்டில்‌ (111) கோட்டூர்‌ என்று இவ்வூரின்‌ பெயர்‌ 
குறிக்கப்படுகிறது. இருப்பினும்‌ இவ்வூர்‌ பற்றிய முழு விவரங்களை அறிந்துகொள்ள 
போதியனவாக கல்வெட்டு வரிகள்‌ இல்லை. 


I 


1. மா வரைக்கும்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெ . . . 


2. ன்பில்‌ சீராமன்‌ ஸுூ$ய.$ஜே.வ லட்டநேன்‌ இ . . . 


235 


. னும்‌ உடையான்‌ காரி கருமாணிக்கமான ஈாகரா& , , . 


11 
. . ச்சிய தேவகன்மிகளோம்‌ [இ]த்தேவதாந[மான] நாட்டுவிளமன்றத்து 


. ளிட்ட [பா]க்கடக்க வென்று திருவாய்‌ மொழிந்தருளி பாத்திவ சிகாமணிப்‌ 


பல்லவ ... 


. முப்பரையருக்கும்‌ மநவிலி .., வர்‌[க்க*]த்தார்க்கும்‌ சந்திராதித்தவற்‌ 


காணி... 


. கல்வெட்ட . . .குடை ... 


11] 
. காட்டுவிப்பதாகவும்‌ இப்பரிசு குடுத்தோம்‌ நக்க .. . 
_து!- இவனே இப்பொற்பூ. . . 
IV 
. இதன்‌ மேற்கு ஆறிடு படுகையும்‌ மிகி . ., 
யே ஊட்டக்‌ கடவதாக அஷாதித்தவற்‌ . 
. என்‌ எழுத்து இப்படிக்கு குலோத்துங்க சோழ . . . 
V 
. கைத்தீட்டு இட்டபடி கல்லில்‌ வெ . 
. . னடைப்புறம்‌ நிசதம்‌ நெல்லு .. 
. ல வீரப்பாகி மயக்கல்‌ நிலன்‌ , 


. [தெவிப்‌ பெருங்காவிதியேன்‌ ... 


VI 
. சைந்து இக்குணவிதி ஈழுரத்து தேவத . . . 


. ட்டான முடையார்க்கும்‌ குணவிதி . . . 


236 


ளு ஜே நத மம ஞூ ஷே ம ௩4 


. 


ஸூ இனத -- இத்து 


. ச்சேரியில்‌ சுரான்‌ குடியோடும்‌ , . . 


இவர்கள்‌ சொல்ல வெழுதினேன்‌ 


VII 


, யம்‌ இவ்வூர்‌ நகரத்தில்‌ அரசந்துறை அடைந்து குலைக்கீழ்‌ நிலம்‌ 


அனைக்கட்டமும்‌ . . . 


. . தூரத்து குலையும்‌ செய்து நித்தரதேவி வயக்கலெந்று பேர்‌ 


கூவப்‌ . . . 
பெருவதித்‌ தெக்கும்‌ ஆக இவ்விசைந்த பெருநான்‌ கெல்லை . , . 


VII 


த்‌ மாலுக்கும்‌ 


... . கொடும்‌ பள்ளத்தே குடுத்த நீர்‌ நில[மு]ம்‌ 


. ஆள்விதாகவும்‌ நிஸ௩ஞ்‌ சேது குடுத்தோம்‌ 


. கண்ட நாராயணனுக்கு 


IX 


. [வெங்கை நா[டும்‌] கங்க பாடியும்‌ நுளம்ப பாடியு[ம்‌] ... 


. மரத்து மணவதியார்க்கு திருவமிர்துக்கு ஒரு ... 


[திருவ]முர்துக்கு செய்த நிலமாவது இக்கோ . 


தித்தன்‌ நிலத்துக்கு மேக்கும்‌ தென்பாற்‌ கெல்லை 


, மணவதியார்‌ [பேரால்‌] விலைக்கு கொண்டு இவ[ன்‌] செய்‌ . . 
X 
ட ச்சைக்கு . . . தாய்ந்த இறையும்‌ [எச்‌]சோறும்‌ 


குடுத்தோம்‌ இவ்வனைவோம்‌ 
. .னம்‌ இநாட்டு விளமன்றத்து மேலூர்‌ . . . 
ட ண்டு இவன்‌ திருவாய்க்கேழ்வி திருவிழாவுக்கும்‌ தி ஃ 


. தேவர்‌ ககிகளுமிவ்வனைவோம்‌ 


237 


ளா ௬ மே 3 ப 


XI 


உதி, வட 
௨... சாத்தன்‌ பகவதி இட்ட தளிகை இரண்டு நிறை நா 
தளிகை ஒன்று நிறை இருபதின்‌ பலம்‌ கொற்றன்‌ அடிக்‌ , . . 
. கை ஒன்று நிறை இருபதின்‌ பலம்‌ அரிகண்டன்‌ பழிப்பானான 
௨... வகாடியான்‌ இட்ட தளிகை நிறை 2. பலம்‌ நாரணன்‌ 
௨... இட்ட தளிகை ச நிறை ௨௰ பலம்‌ வடுகனாதன்‌ இட்ட தளிகை 
க நிறை , 
XII 
. ரன க[ா]டன்‌ அடிகளேன்‌ . . 
. வை என்னெழுத்‌[து] 
XIU 
. நென்மலி நாட்டு . . . ல கோட்டூர்‌ அதி .. சிற்றாராயிய [சிவ கண 
புரத்து [நின்று ந. . . 
 ப்பிடாரன்‌ வண்ணக்கன்‌ . 
XIV 


கோப்பரகேசரி பன்மற்கு யாண்‌ , 
ரி கண்காணியாலும்‌ இத்தளிப்‌ ... 

XV 
. ஹறிவ24க்கு யாண்டு 2 ஆவது நென்‌[ம*]லி நாட்டு மேற்‌ ... 


௨ லி செய்து குடுத்த நிலன்‌ பழங்குமார மங்கலத்து நி... 


238 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 332/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : -- 

வட்டம்‌ ! மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10 முதல்‌ 13-ஆம்‌ 
நூற்றாண்டு வரை 

ஊர்‌ : கோட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ன 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : Ss 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ ல 

மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ] 

இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


குறிப்புரை: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலக்‌ கல்வெட்டுகளுடன்‌ ஒரு பத்தாம்‌ நூற்றாண்டுத்‌ 
துண்டு கல்வெட்டும்‌ (எண்‌ 111) உள்ளது. கோதண்டராமத்தெரிந்த கைக்கோளர்‌ 
என்ற ஒரு வகைப்‌ படையினர்‌ குறிக்கப்படுகின்‌ றனர்‌. 


கல்வெட்டு : 
ர்‌ 
1, க்கரவர்த்திகள்‌ [ம]துரையும்‌ . . 
2. குலோத்துங்க சோழ தேவ . ... 
8. நென்மலிநாட்டுக்‌ கோட்டூர்‌ ப, .. 
11 


சநிக்‌ கிழமையும்‌ பஞ்சமியும்‌ பெ... 
௨ திநாள்‌ ராஜே; சோழ வளநாட்டு . . . 
. நாட்டு ஸஹஹூேயம்‌ ஜெயங்Qகொ] . . . 
நாட்டு சருப்பேதி மங்கலத்து 8ஹ[] . . . 
111 
1. கோதண்டராமத்‌ தெரிந்த கைகோளரில்‌ . . . 
2. [வமிர்து] செய்து குடுத்தோம்‌ . . . த்தோம்‌ இ... 


ஜூ வு ஞூ. 


239 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ 


தொடர்‌ எண்‌ ; 333/ 1979 


டத்‌: | ] 
ஆட்சி ஆண்டு 1 — 


வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு! கி.பி. 11 - ஆம்‌ 
ட ணன்‌ ட நூற்றாண்டு 
தம்‌ வ்ந்து இந்தியக்‌ கல்வெட்டு ட 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அதிக்கை ] 
எழுத்து : தமிம்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோமர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ ; இராஜாதிராஜன்‌ 1 எண்‌ J 
இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌, 


குறிப்புரை: முதலாம்‌ இராஜாதிராஜனின்‌ மெய்க்கீர்த்திப்பகுதியுள்ளது. கோட்டூரிலிருந்து 


பிரிந்ததாக ஸ்ரீபஞ்சவன்‌ மாதேவி ,, . புரம்‌ விளங்கியிருக்கிறது, 
தொடர்பாகக்‌ கொடுக்கப்பட்ட நீர்நிலம்‌, மனை இடங்கள்‌ குறிக்கப்படுகின்‌ றன. 


கல்வெட்டு : 
1 
1, ஹஹிய்ீ திங்களேர்‌ தருத[ன்‌]றொங்கல்‌ Qவண்கு]டை . . . 
3. லூழியிற்‌ றென்னவர்‌ மூவரில்‌ மா[நா]பரணன்‌ பெ. 
3. துக்கி மேவு புகழ்ரா . மருட மூவர்கெட முனி[ந்]துமி . , . 
4, மறுத்தாடிவ மல்லனுமஞ்சற்‌ . . . 


Il 


1... த்து ஆதிசண்டேம௰ . , . [கோட்டூர்‌ நின்று நீங்கிய ஸ்ரீபஞ்சவன்‌ 


மாதேவி . . . ணபுரத்து நகரத்தோம்‌ எங்கள்‌ மகனார்‌ . .. 


ஆதிச்சன்‌ , . . 


2. திராதித்தவல்‌ இவ்வேழங்‌ ... [நில]ன்‌ முக்காலே நான்கு மாக்காணி 
முந்திரிகையும்‌ கொண்டு ... டுத்த நீர்‌ நிலம்‌ கால்‌ ஊர்‌ மனை 


முக்கோல்‌ ... 
111 
1. ந, மாலையர்‌ கீழ்‌ ... க்கு விட்ட ... பரிசாவது 
2. பழவரி ... கொண்டு ... ம்‌ போது திருவமுது 
_ ௨. குடுத்தோம்‌ பா ... தாகப்‌ பெரும்‌ ஏறு நிறை பதின்‌ கல ... 


மே 


240 


த. நர. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ , 334 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு]: கி,பி, 10, 11, 18-ஆம்‌ 
ஆ நூற்றாண்டு 
ஊர்‌ : கோட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] ட்‌ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮ 
ன்ஸ்‌ சதா ஊர்க்‌ கல்வெட்டு 1 ்‌ 
மன்னன்‌ : எண்‌ ] 
இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. ஒரே ஒரு கல்வெட்டில்‌ மன்னன்‌ பெயர்‌ உள்ளது. 
கல்வெட்டு : 
[ 
1. . . . திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்‌ 
2. . . . ண்டையூர்‌ நாட்டு சே 
9. ௨ கன்‌ முடி கொண்டா நான வந்நிபட்‌ 
4, . . . ம்பி முடிகொண்டாந்‌ பட்‌ 
9. . .  க்காசு அறுபதுக்குக்‌ காசு 
11 
1. , . . [தெ]ரன்பதாவது நென்மலிநாட்டு மேற்‌ ,.. கெ 
2. , . . வணக்கன்‌ கண்ணத்தை . .. 
[1] 
1, சாக, . ஸ்ரீகூசா லடாரர்‌ மகநார்‌ ஞாநச . . . 
2. ன்‌ எழுத்தினோடும்‌ தேவர்‌ லண்டாரம்‌ எடுபோம்‌ . . . 
IV 
1. கணபுரத்து . . . 
2. கீழ்பாற்கெல்‌ . . . 
3. து குடுத்தோம்‌ . . . 
9. இறை இருதே.. . 


241 


த, நர. அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ ; 335/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : மன்னார்குடி வரலாற்று ஆண்டு ॥ கி.பி. 18 - ஆம்‌ 
வ்கி நூற்றாண்டு 

ஊர்‌ : கோட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ர இ 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : பனு 

அரசு ; — ஊர்க்‌ கல்வெட்டு | 5 

மன்னன்‌ :; எண்‌ | 

இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌. 

குறிப்புரை : கோட்டூர்‌ கொழுந்தீசுவரர்‌ கோயிலுக்கு சிதம்பரம்‌ கோட்டத்திலுள்ள தடிமூலை 
கட்டளையாகக்‌ கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிய வருகிறது, கல்வெட்டின்‌ 
பிற்‌ பகுதி காணப்படவில்லை. 

கல்வெட்டு : 


1, [கோ]ட்டூர்‌ கொ 

2. முந்தீகரர்‌ கோயி 

9. ல்‌ கட்டளைக்கு 

4, சிதம்பரங்‌ கோட்ட[த்‌] 


9. துத்‌ தடிமூலை .., 


242 


த. நர. ௮, தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌: திருவாரூர்‌ 


வட்டம்‌ 7 மன்னார்குடி 
ஊர்‌ : கோட்டூர்‌ 
மொழி 1 தமிழ்‌ 


தொடர்‌ ஏண்‌: 336 /1979 


ஆட்சி ஆண்டு : ன 


கி.பி. 10, 11- ஆம்‌ 
தூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு ; 


இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
ஆண்டு அறிக்கை | 


எழுத்து : தமிம்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு 1 ல 
மன்னன்‌ ;: — எண்‌ ] 
இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ . 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு எண்‌ 11-ல்‌ கோப்பரகேசரி என்ற அரசர்‌ விருதுப்‌ பெயர்‌ காணப்‌ 
படுகிறது. எண்‌ 1-ல்‌ பதிபாத மூலப்பட்டுடையார்‌, காரியம்‌ ஆராய்வார்‌ ஆகியோர்‌ 


குறிப்பிடப்படுகின்றனர்‌. விண்ணப்பம்‌ செய்ததின்‌ பேரில்‌ ஆடுவதற்கு நிவந்தம்‌ 
அளிக்கப்பட்டிருக்கிறது. 
கல்வெட்டு : 
| 
1, ருமெய்‌ முதலான இக்கோயில்‌ ... முதல்‌ இவ்‌[வா]ண்டு ... பதிபாத 


மூ[ல]ப்பட்டுடைத்‌ தே ... 


2, ளையும்‌ பதியாரையும்‌ ஆக இவ்வனைவர்கள்‌ ... ல்லாம்‌ விண்ணப்பஞ்‌ 


செயவென்‌ றருளி இட்ட 


1. ஜஹி கோப்பரகே . . . 


2. இறையி[லி] . 


1. . . . த்தேவன்‌ . .. 


2. [காரி]யம்‌ ஆராய்கின்ற , . . 


ட [மூந்று] பாகம்மாடுவதாக சேது குடுத்தோம்‌ 


11 


III 


243 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 337/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ 1 மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18-ஆம்‌ 
. ட்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : கோட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | இ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து: தமிழ்‌ அய்‌ த 
வ்ஸ்ஸ்‌ எழச்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | _ 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ எண்‌ ] 
இடம்‌ : திருக்கொழுந்தீசுவரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ . 
குறிப்புரை : கோயிலுக்கு நிலங்கள்‌ விலைக்கு விற்கப்பட்டு விலை ஆவணம்‌ எழுதப்பட்ட செய்தி 
சொல்லப்படுகிறது. ராஜகேசரி கல்வெட்டு உணவு (கலமுண்ண) தொடர்பானது. 
கல்வெட்டு : 
I 
1. ... வவ௫ அகவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க [சோழ] தேவர்க்கு [யா]ண்டு 


[சம] ஆவது ... பெற்ற சதைய நாள்‌ ராஜேஈ,சோழ . . . 


த்துக்கு மேற்க்குத்‌ தெந்பாற்கெல்லை . .. கா ... வாய்க்காலுக்கு 


வடக்கு [மேல்பா]ற்‌ கெல்லை செட்டு சேரிக்குடி நிலத்துக்கு [கிழ]க்கும்‌ 
வடபாற்‌[கெல்லை] ... 


. மறரமுடை[ய*] ஆதிவணேற௱தேவற்கு ... உடையார்‌ காரிக[ந்‌] 


மாணிக்கமாந ராஜராஜ [உலக]வேளாநேன்‌ இந்நிலத்துக்கு இதுவே 
விலையாவதா .. . 


டாக விலைக்கு விற்றுப்‌ பொருளைக்‌ கொண்டு விலையாவணம்‌ செய்து 


குடுத்தேன்‌ இந்நிலத்துக்கு இதுவே விலையாவதாகவும்‌ இதுவே 
பொருள்‌ ... 


244 


Il 
1, ஊஹாஜேவி ஈற௱த்து இக்கோயில்‌ வகா .. 
2. ... ்ரீஉத்தம கொழ [தேவர்க்கு [இப்‌] . ரகே... 


111 
, ஷிஹிஸ்ரீ கோவிராஜகேசரி பகா ,.. 


ft 


2. [மு]தற்‌ கலமுண்ண விற்றுக்குடுத்த நிலமாவது . . . 
8. ... க்குளமுந்‌ திடலும்‌ உட்பட நிலம்‌ ஒன்றேமு .. 


245 


த, நா, அ. தெரல்வியல்‌ துறை தெரடர்‌ எண்‌ : 338/ 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : [14] 
வட்டம்‌: மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 10[84] 
ஊர்‌ : கோட்டூர்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 1 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ௩ 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ I ஊர்க்‌ கல்வெட்டு [4 9 

. எண்‌ | 
இடம்‌ : திருக்கொழுந்தீசவரர்‌ கோயில்‌. 


I 


1 கீ ஆர காத. அல்‌ டதத அக்‌. . 
9 ஆடக்‌ மழை ல) ணா (க ௯ இற்க்து வானா . து 0: அகத 


2. கோராஜசேசரி பர்மராத சக்நகரவத்தி”ள்‌ கொலோத்துங்க சோழ 
தேவாக்கு யாண்டு [.௪]ஆவது 


்‌ 


2. க்கு கீழ்பாற்கெல்லை , , . 

3. து குடுத்தேன்‌ கோட்டூர்ப்‌ ங்கு. ௮4 

4. மாந ராஜராஜ உலக வேளாநேன்‌ . .. 
9 


. மாணிக்க மகனார்‌ உலக , . , 


246 


த. நர. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 339 / 1979 


மாவட்டம்‌ : திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
வட்டம்‌ : மன்னாரகுடி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 - ஆம்‌ 
ம ல்க நூற்றாண்டு 
ஊர்‌ $ காட்‌ 
டூர்‌ இத்தியக்‌ கல்வெட்டு \ த 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 
ரசு ; சோழர்‌ 
ஸ்‌ ப்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] யு 
மன்னன்‌ : படகு ] 
இடம்‌ : திருக்கொழுந்தீஸ்வரர்‌ கோயில்‌. 


குறிப்புரை : நல்ல வரலாற்றுச்‌ செய்தியைக்‌ கூறுகின்ற ஒரு கல்வெட்டின்‌ பகுதியாக இத்துண்டுக்‌ 
கல்வெட்டு காணப்படுகின்றது. கூன்பாண்டியன்‌, பூதப்பாண்டியன்‌ ஆகியோர்‌ 
பெயர்கள்‌ காணப்படுகின்றன. மும்முடிசோழநல்லூரில்‌ ஒரு எதிரி விரட்டப்பட்ட 
செய்தியும்‌ அறியக்‌ கிடைக்கின்றது, இறைவனது பெயர்‌ கொழுந்து குலமாணிக்க 
முடையார்‌ என்று குறிக்கப்பட்டிருக்கலாம்‌. அப்பகுதி சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 

1. கூன்‌ பாண்டியனும்‌ பூதப்பாண்டியனும்‌ வள .. . 

2. கொண்டு இவர்களை ப .. மம்‌ இவர்களில்‌ களகாடு .. [தேவற்கு] ... 

3. ட்டறந்‌ மும்முடி சோழ நல்லூரிலே ஓட்டிய போது .. . 

4. வண்டளைக்‌ கெட வெறிந்து இவன்‌ களர்‌ நாடுடையான்‌ ... னையும்‌ 
இப்‌ 

9. ஸ்ரீமழவனையும்‌ கங்கைகொண்ட சோழப்‌ பல்லவரயனையும்‌ வீரபா ... 

6. யர்‌ கொழுந்து குலமாணிக்க ... தேவர்க்கு யாண்டு பதிநொந்றாவது 
மூ... 

7. . . . யிரத்தொரு நூற்றுக்கலம்‌ , . . 


247 


த. நர. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 340 / 1979 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
உளர்‌ ; 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை 


திருவாரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11 
மன்னார்குடி வரலாற்று ஆண்டு : கி.பி, 996 
கோட்டூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு ] 
தமிம்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்பதிப்பு : க்‌ 
சோழர்‌ டத. * 

ஐ ஆத கல்வெட்டு ட 11 
முதலாம்‌ இராஜராஜன்‌ டத ] 


திருக்கொழுந்தீசுவரர்‌ கோயில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


: முதல்‌ கல்வெட்டு முதலாம்‌ இராஜராஜ சோழனது துண்டுக்‌ கல்வெட்டு. அடுத்த 
துண்டுக்‌ கல்வெட்டில்‌ கருவூல அதிகாரி (பண்டாரி) கண்ணந்தை குறிப்பிடப்‌ 
படுகிறான்‌. கண்ணந்தை - என்பதில்‌ *அந்தை' என்ற பெயர்ச்சொல்‌ விகுதி, 
சங்ககாலம்‌ முதல்‌ தொடர்ந்து வருவதை அறியமுடிகிறது. 36 பேர்‌ கொண்ட 
பெருமக்கள்‌ குழுவினர்‌ [மகாசபையினர்‌] பணிக்க இவ்வாவணம்‌ எழுதப்பட்டமையும்‌ 
தெரிய வருகிறது. 


கல்வெட்டு : 


1. கங்கபாடியும்‌ நுளம்ப பாடியும்‌ . 


2. [[]கசரி பன்மரான ஸ்ரீராஜராஜதேவற்கு யா[ண்டு 2க]வது. . - 


. இவ்வனைவோம்‌ இசைந்து . . . 


11 


, பெருமக்கள்‌ முப்பத்தறு[வோம்‌] கோயிலில்‌ ஆழ்வார்க்கு பண்டாரி 


கண்ணந்தை திருச்செய்‌ . . . 


த்தும்‌ விற்கும்‌ வ... ஈன்று சந்திராதித்தவற்‌ காட்டுவிப்பதாகவும்‌ 


இன்னெல்லு ட க 


வமிர்து முன்னாழி ... முப்பத்தறுவோம்‌ இவ[ர்‌*]கள்‌ பணிக்க இத்தீட்டு 
எழுதி ... 


248 


சொல்லடைவு 


சொல்‌ 
அ 

அகம்படிமுதலி 228-2 
அகம்படி பெருவண்ணான்‌ 11-2 
அந்திகார்யம்‌ 197-2 
அம்பலம்‌ 81- 16, 129-6 
அமுதமயக்கல்‌ 41-8 
அர்த்தயாமம்‌ 193-3 
அரிச்சந்திரராசா சா3யபு 214-6-7 
அரிசிபலகை 219-5 


அருமொழிதேவவள நாடு 125-1, 178-7, 183-1 


அரைசுகூலிபாடிகாவல்‌ 
அருமொழிதேவ 
வாய்க்கால்‌ 


அன்ன சாயபு 


ஆ 


ஆதித்த வாய்க்கால்‌ 
ஆயிரவன்‌ வாய்க்கால்‌ 
ஆவ$க்காரியம்‌ 
ஆவணக்களரி 


ஆறிடுபடுகை 


இ 


இராரா வளநாடு 
இராசராச 
காடுவெட்டியார்‌ 


184-II-2, III-1, 
191-2-8, 193-2, 
199-1-4, 208-10, 


212-VII-4, 213-X-3 


12-4 


208-13 
222-7 


136-7-8, 141-9,5 
32-16 


4-7 
21-21 
236-IV-1 


9-4 


11-3, 16-1, 3 


பக்கம்‌ - வரி 

இராசத்துரோகிகள்‌ 189-7 

இராசாதிராசதேவர்‌ 0-1-2, 131-1 

இராஜராஜதேவர்‌ 45-1, 50-1, 62-2, 
67-2, 98-1, 103-1, 
144-1, 151-I-1 

இராஜாதிராஜதேவர்‌ 137-1 

இராசேந்திரசோழ 26-9-10, 31-7, 35-5-6 

சதுர்வேதிமங்கலம்‌ 7-4-5, 40-2, 45-2, 


70-4-5. 75-1, 78-7, 
89-8-9, 1917-1, 140-1, 
142-1, 155-2, 157-2 
இராஜேந்திரசோழதேவர்‌ 33-1, 77-5-6, 80-2-3 
91-1, 184-III-1, 
188-III-3, 191-1-2 


இராஜேந்திரசோழப்‌ 78-10-12, 103-3, 
பேரிளமை பதினெண்‌ 

நாட்டவர்‌ 105-5 
இராஜேந்திரசோழ 
வள நாடு 8-2 
இவ்வூர்‌ பிழைத்து 1-1 

உ 
உத்தரமாணிக்கவதி 2-3 
உமாஸஹிததேவர்‌ 211-V-1 
உடையார்‌ கூனாண்ட 
தேவர்‌ 33-1 


உடையார்‌ உருத்திர 
கோடீஸ்வரமுடையார்‌ 35-7, 37-6 


உலகமாதேவி 2-2 


249 


ஊர்க்கணக்கு 32-11 
ஊர்கணக்கர்‌ 228-2 
ஊர்க்காட்டும்‌.மவதேவர்‌ 186-6 
ஊர்க்கீழ்‌இறையிலி 220-3, 5, 
டர்‌ 
எட்டுமாறிப்பொன்‌ 116-2 


எம்பெருமக்கள்‌ மூவர்‌ 


[i] 
கங்காளதேவர்‌ 132-5 
கட்டளைபூமி 215-18 
கண்ணமங்கை நின்றான்‌ 221-10 
கலியுகம்‌ 222-2 


கருமாணிக்க விண்ணகர்‌ 40-3, 43-6, 48-12-13 
எம்பெருமான்‌ 49-34-35 


கலத்தின்மேற்படட ஹம்‌ 21-13-14 
கற்குடி வாய்க்கால்‌ 218-4 
கற்பூரவிலை 6-5 
காலபூசை 220-3 

கீலக வருஷம்‌ 222-4 
குங்கிலியம்‌ 169-14 
குடும்புகூலி 62-19, 68-11 
குணவிதி ஈஸ்வரம்‌ 236-V1-1 
குதிரை காணிக்கை 6-5 


குலோத்துங்க சோழதேவர்‌ 37-2, 72-1, 74-2, 
75-1, 78-13-14, 
98-1-4, 106-11-1, 
148-7, 239-1-2 

குலோத்துங்க 

32-21 

51-VI-2, VII-1 

79-37 

5-VII-1 

100-7, 101-111-4, 

103-7 


சோ ழமங்கலம்‌ 
கைஓலை 
கைச்சம்‌ 
கைய்யோடு கச்சப்பிடிபாடு 


கொட்டகாரம்‌ 


கொற்றநல்லூர்‌ 
குலமாணிக்கப்பேரேரி 19-40-42 
கோதண்டராமத்‌ தெரிந்த 


கைக்கோளர்‌ 


239-111-1 


70-12, 72-1-2, 75-1,2 


கோப்பரகேசரி பன்மர்‌ 


கோயிற்றம்பப்பேறு 
கோவிராஜராஜகேசரி 


கோனேரின்மை 
கொண்டான்‌ 


மணவதியார்‌ 
ஸ்ரீகொலோத்துங்க 
சோழதேவர்‌ 
ஸ்ரீகோயிலுந்‌ 
திருமுற்றமும்‌ 
ச 

சங்கேதிகள்‌ 

சந்திவிளக்கு 


சமயமந்திரிகள்‌ 

சமயப்பெருமக்கள்‌ 

சாலிவாகனஹகாப்தம்‌ 

சாலைப்புறம்‌ 

சாலை கலமறுத்த 
கோராஜராஜ கேசரி 

பன்மற்‌ 

சிப்பாசாரியந்‌ 

சிவகணபுரம்‌ 

சிவசோகிகள்‌ 

சிவபூசை 

சுத்தமல்லி வள நாடு 

சுந்தரபாண்டிய தேவர்‌ 


111-1, 117-1, 2711 
131-1, 174-1, 183-1. 
197-1, 200-11-3, 
213-X-1, 238-XIV-1 
216-3 

115-1, 119-1, 121-1, 
126-1, 128-1, 129-15 
133-1, 134-1, 176-1, 
177-1, 1821, 185-1 
192-1-1 


219-1 
237-1%-2, 5 


26-8, 12 
32-26, 31-1 


50-3 

108-4, 109-111-5, 
114-15, 120-7, 126-5, 
131-7, 181-7, 10 
184-3, 186-11, 
192-11-2, 195-V-1 
50-6 

62-6-7 

222-1-2 

209-VI-2 


18-23-24 

73-4 

238-28111-1 
114-12 

223-14 

230-4 

229-1-2, 230-1-2 


சுப்ரமணியன்‌ வாய்க்கால்‌ 32-13, 18, 


250 


செம்பியன்‌ மாதேவி 


சதுர்வேதி மங்கலம்‌ 19-27-29 
செயங்கொண்ட 
சோழபுரம்‌ 220-1, 221-7 
சேரகுல கலிங்க யோகி 217-3 
சேனைக்‌ கடைக்‌ 
கைக்கோளர்‌ 88-3-4 
சொக்க வினாயகப்‌ 
பிள்ளையார்‌ 8-3, 9-6, 
சோழவாய்க்கால்‌ 207-18 
ஜயங்கொண்ட சோழ 
மண்டலம்‌ 35-8 
ஹங்க மங்கலம்‌ 43-11 
த 
தச்சுனச்‌ சீமை 215-11-12 
தராத்திகுக்குத்தி 
விளக்கு 36-25-26. 27 
தளிகை 238-XI-5 
தற்மராசா கோவில்‌ 225-2-3 
தன்மசமையக்‌ 78-17, 24 
கைச்சம்‌ 79-41-42 
தாயினும்‌ நல்லார்‌ 56-3 
திண்ணார்க்குண்ணம்‌ 
மாகானம்‌ 2215-12-14 


திரிபுவனகாடுவெட்டி 11-1 
திரிபுவன வீரதேவர்‌ 


105-3 
திருநாமத்துக்காணி 220-2 
திருநாராயணவதி 141-3 
திருநாரண வாய்க்கால்‌ 163-2, 3, 114-15 
திருநாவுக்கரைசு தேவர்‌ 73-2 
திருநாலூர்‌ வயக்கால்‌ 2-2, 3-3 
திருநுந்தா விளக்கு 29.9 35-10, 36-25 
140-2, 156-11, 


160-IV-2, 167-17, 
198-4, 212-VIII-3 
141-6, 8 

116-3 


திருநுந்தா விளக்குப்புறம்‌ 
திருப்பட்டம்‌ 


94-[-3, 9 5-2, 139-2 


திருப்ட.ரி 220-3, 231-8, 
234-XI-1 

திருமங்கை யம்‌ மன்‌ 215-10 
திருமடைவிளாகம்‌ 228-3 
திருமடைப்பள்ளிபுறம்‌ 198-4 
திருமண்டபம்‌ 57-2 
திருமையான முடையார்‌ 1-1, 3-1-2 
திருவத்த மண்டபம்‌ 57-2-3 
திருவம்பல தெற்கில்‌ 

வீதிமடம்‌ 11-1, 16-1, 
திருவமிர்து புறம்‌ 204-II-1, 3 
திருவரங்க வாய்க்கால்‌ 2-3 
திருவலகுபுறம்‌ 209-VII-1 
திருவா திரைச்சேரி 198-4 
திருவாரூரின்வடக்கில்மடம்‌ 11-1 
திருவிளக்கு 1614-5 
திருவிளக்குப்புறம்‌ 139-5, 161-5, 204-11-2 
திருவிருப்பு 228-3 
தொண்டி 232-111-2 
தொண்டைமானார்‌ 228-2 
ஸ்ரீதேவிவதி 9-4 

த 

நகரம்‌ 220-1 
நகரகணக்கு 221-9 
நடுவிற்திருமுற்றமான 


ஆராவமுதவிண்ணகரம்‌ 145-12 
நத்தங்கல்லி கூடி ந நிலம்‌ 198-3 


நம்மூருடையார்‌ 

திருத்துறை நாயனார்‌ 221-6 
நல்லெருது 6-5 
நாட்டுப்பாடி காவல்‌ 7-8 
நாட்டு விளமன்றம்‌ 236-11-1, 237-X-3 
நாடாழ்வார்‌ 228-2 
நாயனார்பண்டாரம்‌ 33-2 
நித்தரதேவி வயக்கல்‌ 237-VII-2 
நிதிகலபடி 35-11 
நீர்நிலை 228-3 


நெடுங்குளத்து நீர்நிலை 209-V1[-2, 3 


251 


நெடுங்குளபாழ்‌ 211-V-2 புவனேகவீரன்‌ 


நென்மலிநாடு 35-6, 37-5, 40-3, 70-5 குலசேகரதேவர்‌ 8-1, 13-1 
75-1, 78-8, 111-1 புறங்கரம்பை நாடு 1-1, 26-10, 50-2, 84-9 
119-2, 123-1, 124-7, 219-2 
125-1, 126-1, 128-2, புன பிரமாணம்‌ 22-55 
129-2-3,2131-1, புன வாயில்‌ 218-2 
133-1-2, 134-1, 135-2, பெருங்காவிதி 236-V-4 


137-2, 138-14, 140-1, பெரியதேவர்‌ 
142-1. 155-2, 157-2, குலோத்துங்கசோழதேவர்‌ 32-24 


159-11-1, 174-1, பெரியதிருமஞ்சுணப்‌ 
176-1, 178-1, 179-1, பித்தர்நியோகம்‌ 197-1 
180-2, 182-1, 192-1, பேரம்பலம்‌ பொன்‌ 
197-1, 208-11, 212-V1- மேஞ்சருளின ஸ்ரீ 
4,238-VIII-1, 239-1-1 குலேரத்துங்க 
நொந்தாவிளக்கு 118-10, 122-9, 123-1 சோழதேவர்‌ 31-2 
128-7, 138-12, 14 பேரிளமை நாடு 51-V13 
175-8, 184-11-3, 7 பேரிளமையார்‌ 57-4, 7 
ய பேருவச்சன்‌ 132-1 
பஞ்சாக்ஷர தேவர்‌ 152-4 பொற்பட்டம்‌ 208-IV-2 
படிமாற்று 198-3 பொற்பூ 236-111-2 
பண்டாரம்‌ 207-16 ஸ்ரீ பஞ்சவன்‌ மாதேவி 
பண்டாரத்துக்காசு 198-3 ௨... ணபுரத்து 
பதிணென்‌ பூமி 50-3 நகரத்தார்‌ 240-11-1 
பதினெண்‌ நாட்டோம்‌ 50-4 ஸ்ரீபண்டாரம்‌ 143-11, 187-13 
பரிகரிக்கலாந கொத்தம்‌ 189-3 ம 
பழங்குமாரமங்கலம்‌ 238-XV-2 மகாராச மானியம்‌ 222-6 
பழவரி 6-6 மஞ்சுணம்‌ சுமப்பார்‌ 
பற்பநாப வாய்க்கால்‌ 198-3, 4 சீரங்க பிராமணர்‌ 196-11 1 
பாடிகாவல்‌ 188-IV-3 மடத்து முதலியார்‌ 
பாடிகாப்பாற்‌ 189-2 பிள்ளைகள்‌ 11-1 
பாம்புணி கூற்றம்‌ 230-4 மத்தியஸ்தன்‌ 19-46, 25-64, 70, 
பிடாரி 196-11-1 75, 79 
பிடாரன்‌ வண்ணக்கன்‌ 238-X111-2 மருதா நல்லூர்‌ 2172 
பிடிபாடு ஓலை 63-34 மன்னார்குடி சாத்தார்‌ 
பிள்ளை ஓலை 64-45, 66-90, தெரு 226-2 
100-1-3,101-1V-2, மனோசி நாயக்கர்‌ 222-9 
104-11-2 மதிளேறி எழுந்தருளின 
புதுவரி 6-6 மகோராஜ கேசரிபன்மர்‌ 19-35 


252 


மனுகுல சூளாமணிச்‌ 
சருப்பேதி மங்கலம்‌ 
முதலியார்‌ ஸிஸ்யர்‌ 
முப்பத்து வட்டம்‌ 
மும்முடி சோழபுரம்‌ 
முள்ளி ஆறு 
மூன்றுவாயில்‌ விளக்கு 
மேல்மலை பழையனூர்‌ 
நாடு 
மேற்பூதமங்கலம்‌ 
மேற்றளிதேவர்‌ 


ய 


யேரிக்கரை 


ர்‌ 
ராசராசன்‌ சுந்தரபாண்டிய 
தேவர்‌ 
ராஜகேசி வதி 
ராஜநாராயண வாய்க்கால்‌ 
ராஜராஜீ வரம்‌ உடையார்‌ 
ராஜேந்திர சோழ 


பேரிளமை நாட்டார்‌ 


ராஜேந்திர சோழ 
வளநாடு 


ஸ்ரீராமஜெயம்‌ 
ஸ்ரீ ராஜராஜதேவர்‌ 


ஸ்ரீ ராஜாதிராஜதேவர்‌ 


25 - 55 
152-3 
109-112, 38-9 
233-4॥ 2 
10-4 

196-11 


35-8 
186-7,9 
203-18 


208-18 


83-3, 89-1 
118-6 

1-1 

52-3 


220-1, 221-8 


219-2, 220-1, 
239-12 

225-1 
1-1,11-3, 16-1, 
34-3, 40-1 
171-20 


வ 


வண்டாழை நாடு 
வரசுந்தரி வாய்க்கால்‌ 
வன்னியவற்மன்‌ 
விக்கிரபாண்டிய தேவர்‌ 
விக்கிரம சோழ தேவர்‌ 
விசைய கண்ட 
கோபாலன்‌ 
9-6, 85-45 
விவஸ்தை 
விஷ்யஸேநர்‌ 
வீரகொடியார்‌ 
வீரகொற்றமங்கல 
நாடாழ்வான்‌ 
வீரசோழப்‌ பெருந்தெரு 
வீரப்பாகு மயக்கல்‌ 
வீரபாண்டியதேவர்‌ 
வீரஸ்வர வாய்க்கால்‌ 
வீரேஸ்வரவதி 
வீரேஸ்வர வாய்க்கால்‌ 
வெகுதானிய வருசம்‌ 
வெள்ளை வினாயகச்‌ 
சருப்பேதிமங்கலம்‌ 
வெள்ளம்‌ போகியின்‌ 
கீழ்கரை 
வேளைக்‌ காறர்‌ 
வைஷ்ணவர்கள்‌ 


8-2 
124-9 
214-1 
228-1 
28-1 


220-2 
43-11 
79-33 


230-5 
117-4 
236-V3 
233-V2 
124-9 
141-5 
198-3 
225-4 


148-9,11 
196-II1 


57-8 
48-15 


0861/968 மலடி "WS 
ம spa - ராராயடராபஜை 









6161/9Er : மலம ‘1S 
மாமல ய AMPS L1G “ரப புழலழல்‌ 












0861/182 : 10919 ‘ue 
மெறாயஜறை Wireuoyhieo dO MADE ‘100 WEY PIDE 








பெரியகொத்தூர்‌ சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ 


184/1980 


தொ. எண்‌ 





கோயில்‌ 


ரஸ்வரர்‌ 
186/1980 


ே 


த்தூர்‌ சுந்த 


தொ. எண்‌ 


பெரியகொ 





களப்பாள்‌ கஜேந்திர வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ 
தொ. எண்‌ 204 / 1980 





களப்பாள்‌ கஜேந்திர வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
தொ. எண்‌ 205/1980 





ல்‌ 


பெருமாள்‌ கோயி 


தராஜப 


கஜேந்திர வர 


களப்பாள்‌ 


... எண்‌ 207/1980 


